வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ஆ. காசிவிசுவநா தன்‌ 
உதவி ஆசிரியர்‌, * பாரத தேவி! 


சென்னை 


பதிப்புரிமை பெற்றது ] [ ௫. 1-8-0 


பொருளடக்கம்‌ 


பதிப்புரை 


இளமைப்‌ பருவம்‌ 

போர்‌ வேட்கை 

தென்‌ ஆப்பீரிக்காவில்‌ போயர்‌ யுத்தம்‌ 
தேர்தல்‌ போர்‌ 

வீடும்‌ வாழ்க்கையும்‌ 
கன்ஸர்வேடிவ்‌ கட்சியைத்‌ தகர்த்தல்‌ 
கட்சி மாறுதல்‌ 

மண வாழ்க்கை 

யுத்த முஸ்தீபுகள்‌ 

மகா யுத்த ஆரம்பம்‌ 

போர்‌ முனை 

மீண்டும்‌ பதவி பெறுதல்‌ 

இரட்டை இலாக்கா மந்திரி 

ஓய்வும்‌ சாந்தியும்‌ 

மீண்டும்‌ அரசியல்‌ போர்‌ 

நிதி மந்திரி 

இரண்டாவது உலக மகா யுத்தம்‌ 
பிரதம மந்திரி சர்ச்சில்‌ 

அலை கடல்‌ ௮ரசி 

சாம்ராஜ்யத்‌ தலைவர்‌ 


பக்கம்‌ 1 
18 
34 
48 
70 
74 
84 
90 
93 

109 
126 
142 
148 
160 
165 
175 
188 
191 
208 
218 


படங்கள்‌ 
ஏழாவது வயதில்‌ வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 
மீரிட்டிஷ்‌ விமானிகள்‌ 
மீரிட்டிஷ்‌ கடற்கரைப்‌ பீரங்கிகள்‌ 
பிரதம மந்திரி சர்ச்சில்‌ 


கனடாவிலிருந்து வந்துள்ள விமானிகள்‌ 


பதிப்புரை 


[ரிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தின்‌ சரித்திரத்திலும்‌, உலக 
சரித்திரத்திலும்‌ இது மகத்தான நெருக்கடியான 
காலம்‌: இப்பொழுது சாம்‌ராஜ்யத்திற்குத்‌ தலைமை 
வகிப்பதும்‌, வெற்றிப்‌ பாதையில்‌ ௮தை நடத்திச்‌ செல்‌ 
வதும்‌, கைதேர்ந்த ஒரு மாலுமிக்கே சாத்தியமாகும்‌. 


ஸ்ரீ வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ ஒரு கைதேர்ந்த மாலுமி, 
எத்தனையோ புயலிலும்‌, மழையிலும்‌, கொந்தளிப்பிலும்‌, 
அவர்‌ வெற்றியுடன்‌ வெளிவந்துள்ளவர்‌, சர்ச்சிலுக்குச்‌ 
சிறு தோல்வி ஏற்பட்டாலும்‌, அது சரித்திரத்தில்‌ குறிப்‌ 
பிடவேண்டிய பெரிய விஷயமாய்த்தான்‌ இருக்கும்‌. 


இவருடைய இந்த வாழ்க்கைச்‌ சரித்திரம்‌ உணர்ச்‌ 
சியும்‌, வேகமும்‌, தடிப்பும்‌ நிறைந்தது, யாவரும்‌ படித்‌ 
தறிய வேண்டியது, இதை ஸ்ரீ. ஆ. காசிவிசுவநாதன்‌ 
அவர்கள்‌, தமது பத்திரிகை வேலைகளுக்கிடையே, வெகு 
விரைவாக எழுதி முடித்துக்‌ கொடுத்ததற்கு எமது நன்றி 
அவருக்கு உரித்தாகும்‌. இச்‌ சரித்திரம்‌ முழுதும்‌ ஒரு 
நாவலைப்‌ போல்‌ ரளிக்கும்படியாக எழுதப்பட்டிருப்பதே 
௮வர்‌ கைத்திறனைக்‌ காட்டும்‌. 


எமது இதர நூல்களை ஆதரித்த தமிழ்நாடு இம்‌ 
நூலுக்கும்‌ வரவேற்பளிக்கும்‌ என்று நம்புகிறோம்‌. 


பதிப்பாசிரியர்‌ 


ஏழாவது வயதில்‌ வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ளின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 
1. இளமைப்‌ பருவம்‌ 


வ்‌ பெயரைக்‌ கேட்டாலே நாஜிகள்‌ கோப 

மடை6றொர்கள்‌. ஜெர்மன்‌ தேசத்துப்‌ பிரசார மந்திரி 
யாகிய கோயபெல்ஸ்‌, சேம்பர்லீன்‌ பிரிட்டிஷ்‌ பிரதம 
மந்திரியா யிருந்தபோது கூட, வின்ஸ்டன்‌ சர்ச்சைப்‌ 
பற்றித்தான்‌ கோபமடைந்து மிகுந்த ஆத்திரத்தோடு கண்‌ 
டித்துப்‌ பேசுவார்‌. இப்படி ஜெர்மானியர்‌ சர்ச்சில்மீஅ 
கொண்டிருக்கும்‌ குரோதத்துக்குக்‌ காரணம்‌, சர்ச்ச 
அடைய பேரறிவும்‌, சிறந்த போர்த்‌ இறனும்‌, பழிக்குப்‌ 
பழி வாங்கும்‌ அழுத்தமான சுபாவமுமே யாகும்‌. 

“பிரிட்டனில்‌ எத்தனையோ அரசியல்‌ நிபுணர்கள்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌, இன்றைக்கும்‌ இருக்கிறார்கள்‌. ஆயி 
னும்‌ பிட்‌' என்பவருக்குப்‌ பின்னால்‌, அர்த ஸ்தானத்தை 
வஇூப்பவர்‌ சர்ச்சிலைத்‌ தவிர வேறு எவருமில்லை என்று 
ஏ. ஜி, கார்டினர்‌ எழுதியிருக்கிறார்‌. 

ஜான்‌ கந்த்தர்‌ தமது * ஐரோப்பாவுக்குள்‌ ? என்ற புத்த. 
கத்திலே சர்ச்சைப்‌ பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறூர்‌ : 

£ அரசியலில்‌ மட்டுமல்ல, சகல துறைகளிலுமே 
வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ ஓர்‌ அபாரமான பேர்வழிதான்‌. 
அவர்‌ அரை விநாடிகூட வீண்‌ பொழுது போக்காமல்‌, 


1 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 
எப்பொழுதுமே சுறுசுறுப்பா யீருப்பவர்‌. எந்‌. விஷயத்‌ 
திலும்‌ சர்வாதிகாரம்‌ செலுத்தும்‌ சுபாவமுடையவர்‌. 
அதற்கேற்ற சாமர்த்தியமும்‌ படைத்தவர்‌. எல்லாத்‌ 
துறைகளிலும்‌ ௮தபவம்‌ பெறவேண்டும்‌ என்றெ ஆர்வம்‌ 
படைத்தவர்‌. செயற்கரிய காரியங்களைச்‌ செய்யவேண்டு 
மென்ற ஊகச்கமுள்ளவர்‌. அவர்‌ இறந்த ெப்பாயாக 
விளங்கக்‌ ர்த்தி பெற்றவர்‌. அவர்‌ ஓவியக்கரார்‌, 
பத்சிரிகைக்காரர்‌, சரித்திரக்காரர்‌, நிர்வாகத்‌ இற முடைய 
வர்‌, பேச்சுச்‌ சமர்த்துடையவர்‌. அவர்‌ பிரதம மட்திரி 
யாகாத ஒன்‌.றதான்‌ பாக்கியா யிருக்றெத. இனிமேல்‌ 
இச்‌ சந்தர்ப்பம்‌ வாய்க்கவும்‌ இடயிருக்றெ ௮.” 
கந்த்தர்‌ கூறிய வாக்கியம்‌ பலித்தவிட்ட த. வின்ஸ்‌ 
டன்‌ சர்ச்சில்‌ பிரிட்டிஷ்‌ பிரதம மந்திரியாக ஆகிவிட்டார்‌. 
கந்த்தர்‌ மட்டும்‌ மேற்கண்டவாறு கூறினார்‌ என்று நினைக்க 
வேண்டாம்‌. காற்பது வருஷங்களுக்கு முன்னால்‌, அமெரிக்‌ 
காவுக்கு சர்ச்சில்‌ விஜயம்‌ செய்தார்‌. அவருடைய வருகை 
யை முன்னிட்டு, அவருக்குத்‌ தெரியாமலே ஓர்‌ அமெரிக்கர்‌ 
மிரயாணத்‌ இட்டங்களை அமைத்திருந்தார்‌, அவர்‌ ஒவ்வொரு 
ஊரிலும்‌ வரவேற்புக்‌ கழகங்களை நியமித்திருந்தார்‌. அவர்‌ 
சர்ச்லெப்‌ பற்றி விளம்பரப்படுத்தியது வருமாறு ; 
ஐக்தூயுத்தங்களில்‌ வீரப்‌ புகழ்‌ பெற்றவரும்‌, ஆறு 
புத்தகங்களை எழுதியவரும்‌, பிரிட்டனின்‌ எதிர்காலப்‌ 
பிரதம மந்திரியுமான வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ உங்கள்‌ 
நகருக்கு விஜயம்‌ செய்றார்‌ ! ” 


இந்த விளம்பரத்தைக்‌ கண்டு சர்ச்சில்‌ ஆட்சேபித்து, 
பிரிட்டனின்‌ எதிர்காலப்‌ பிரதம மந்திரி? என்ற அடை 
மொழியை $ீக்லிடவேண்டு மென்று வற்புறுத்தினார்‌. 


2 


இளமைப்‌ பருவம்‌ 


இவ்வாறு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, சர்ச்‌ 
இலைப்‌ பற்றி அந்த அமெரிக்கரும்‌ கந்த்தரைப்‌ போல்‌ எதிர்‌ 
பார்த்திருந்தார்‌! அமெரிக்கர்‌ குறிப்பிட்ட லெ வருஷங்‌ 
களுக்குப்‌ பின்பு, பிரபல அரசியல்‌ நிருபரான ஸ்ரீ எச்‌, 
டபுள்யூ. மாஸிங்ஹாம்‌ என்பவர்‌ * டெய்லி கிராணிகிள்‌ ” 
என்ற பத்திரிகையில்‌, சர்ச்சிலுடைய பார்லிமெண்ட்‌ பிர 
சங்கத்திலிருந்‌.து சில வாக்யெங்களைக்‌ குறிப்பிட்டு, £ இவர்‌ 
லிபரல்‌ கட்சியைச்‌ சேர்ந்த இங்கிலாந்தின்‌ பிரதம மந்திரி 
யாக விளங்குவார்‌ என்று எதிர்பார்க்கிறேன்‌ ! என எழுதி 
யுள்ளார்‌. 

பிரிட்டனின்‌ எதிர்காலப்‌ பிரதம மந்திரி என்று 
அமெரிக்கர்‌ விளம்பரப்‌ படுத்தியிருந்ததை, சர்ச்சில்‌ ஆட்சே 
பித்தாராயினும்‌, அந்த அமெரிக்கர்‌ கூறியது உண்மையா 
யிருக்கிறதல்லவா ? இதற்குக்‌ காரணம்‌ என்ன 8 சர்ச்‌ 
லிடம்‌ இந்த மகோன்னதமான பதவிக்கு வேண்டிய அம்‌ 
சங்களுக்கு மேலாக அப்போதே தென்பட்டன. விளை 
யும்‌ பயிர்‌ முளையிலேயே தெரியாதா, என்ன | 

ஜெர்மனியின்‌ நாஜித்‌ தலைவர்‌ ஹிட்லரின்‌ வாழ்க்கை 
லட்சியங்களும்‌, அரசியல்‌ நோக்கங்களும்‌, பெரும்பாலும்‌ 
அவர்‌ எழுதிய “ மெய்ன்‌ காம்ப்‌” என்ற அவருடைய சய 
சரிதையை ஒட்டியே நடம்துவருவதை நாம்‌ காண்கிறோம்‌. 
அதைப்‌ போலவே நமத சர்ச்சிலும்‌ தாம்‌ எழுதிய “சவ்‌ - 
ரோலா? என்ற நாவலின்‌ கதாநாயகனின்‌ வாழ்க்கையை 
ஓட்டியே ஈடர்தவர்திருக்கறார்‌ என்று தெரிறெஅ. தம்‌ 
கொள்கைகளை அமுலுக்குக்‌ கொண்டுவருவதற்கு ஹிட்லர்‌ 
ஆயுதங்களையும்‌ குண்டுகளையும்‌ முக்கியமாகக்‌ கையாண்டா 
'ரென்றால்‌, சர்ச்சிலோ, தம்‌ ரோக்கங்களுக்கு வெற்றிமேல்‌ 


3 


லின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


வெற்றி சம்பாதிக்கத்‌ தம்‌ சொற்பொழிவையும்‌ விடாமுயற்‌ 
இயையுமே ஆயுதங்களாகக்‌ கொண்டிருந்தார்‌. ஹிட்லரின்‌ 
ஒவ்வொரு வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ சர்ச்சிலுக்குப்‌ 
புலப்பட்ட அர்த்தத்தின்‌ காரணமாக, அவர்‌ அதிகாரத்தி 
லிருந்த போதும்‌, இல்லாத போதும்‌, பிரிட்டிஷ்‌ மகாஜனங்‌ 
களுக்கு அவ்வப்போது மறைமுகமாகவும்‌ வெளிப்படை 
யாகவும்‌ எச்சரிக்கைகள்‌ கொடுத்து வந்திருக்கிறார்‌. சர்ச்‌சி 
லின்‌ ஓப்பற்ற அறிவையும்‌ ஆற்றலையும்‌ கண்டே ஹிட்ல 
ருக்கு ௮வர்‌ மேல்‌ பயமும்‌ வெறுப்பும்‌ இருக்துவருகிற அ, 
வயிரத்தை வயீரம்‌ அறுத்‌துவிடு மல்லவா ? 


சற்று வளைந்து முன்‌ தள்ளிய உடம்பும்‌, இணையிரியாத்‌ 
தோழர்களான பல்வகைத்‌ தொப்பிகளும்‌, கைத்தடி 
களும்‌, உடைந்த வலது தோளும்‌, பரந்த நெற்றியும்‌, ஆழ்ந்த 
யோசனையும்‌, விடாமுயற்சியும்‌, சமயம்‌ பார்த்துத்‌ தம்‌ 
மையோ, தம்மைச்‌ சேர்ந்தவரையோ வஞ்சித்தவரை. ஓடுக்‌ 
கும்‌ தன்மையும்‌ சர்ச்சிலின்‌ முக்கிய லக்ஷணங்கள்‌, 
பல காட்டு ஜனங்களும்‌ ரஸித்து அதுபவிக்கும்படி 
யான முக்கிய அம்சங்கள்‌ சர்ச்சிலீடம்‌ கடையா. அவர்‌ 
வாழ்க்கைச்‌ சரிதம்‌ பிரிட்டிஷாருக்கு மிக ருசியா யிருக்கும்‌. 
ஏனெனில்‌, அவருடைய வாழ்க்கைப்‌ போக்கு முழுவதும்‌ 
சட்டசபையிலும்‌, பதவிகளிலுமே நடந்திருக்கிறது. எனி 
னும்‌, ராரஜதந்திரத்திலும்‌, சொல்வன்மையிலும்‌ அவரது 
ஓப்பற்ற திறமையை அறிந்துகொள்ள எல்லோரும்‌ விரும்ப 
வேண்டியத அவசியமேயாகும்‌. 
வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ ஓர்‌ உயர்ந்த குடும்பத்தில்‌ பிறந்த 
வர்‌. முக்காஅ வருஷங்களுக்கு முன்னால்‌, வின்ஸ்டன்‌ 


4 


இளமைப்‌ பருவம்‌ 


சர்ச்சில்‌ என்று இவருடைய பெயரைக்கொண்ட முன்னோர்‌ 
ஒருவர்‌ இருந்தார்‌. வின்ஸ்டன்‌ ', 4 சர்ச்சில்‌ ? என்பவை 
இரு குடும்பங்களின்‌ பெயர்கள்‌. இந்தக்‌ குடும்பங்களுக்குள்‌ 
பிற்காலத்தில்‌ சம்பந்தம்‌ ஏற்பட்டதால்‌ அவருக்கு வின்ஸ்‌ 
டன்‌ சர்ச்சில்‌ என்று பெயர்‌ வரக்‌ காரணமாயிற்று, அவர்‌ 
மிகக்‌ கீர்த்தி வாய்ந் திருந்தார்‌. ஈம.து சர்ச்சில்‌ அவருடைய 
வழித்தோன்றல்‌. இவ்வாறு 17-ஆவது நாற்றாண்டு முதலா 
கவே இப்போதுள்ள வின்ஸ்டன்‌ சர்ச்சிலின்‌ குடும்பம்‌ 
பிரபல்யம்‌ வாய்ந்ததா யிருந்த, 

சர்ச்ச லுடைய முழுப்‌ பெயர்‌ வின்ஸ்டன்‌ லியோனார்டூ 
ஸ்பென்ஸர்‌ சர்ச்சில்‌ என்பதாகும்‌, இவர்‌ 1874-ஆம்‌ 
ஆண்டில்‌ நவம்பர்‌ 80-ஆம்‌ தேதியன்று பிறந்தவர்‌. இவர. 
தந்தை லார்ட்‌ ராண்டால்ப்‌ சர்ச்சில்‌ எல்லோராலும்‌ புகழப்‌ 
பட்ட ஓர்‌ அரசியல்வாதியாக விளங்கினர்‌. சர்ச்சலுடைய 
தாய்‌ ஓர்‌ அமெரிக்க ஸ்திரீ. 

சர்ச்சிலுடைய தாயார்‌ ஜென்னி ஜெரோம்‌ நியூயார்க்‌ 
நகரத்தைச்‌ சேர்ந்த ஒரு பிரபலமான குடும்பத்தில்‌ தோன்‌ 
தியவர்‌. லியோனார்ட்‌ ஜெரோம்‌ என்ற செல்வந்தரின்‌ 
புத்திரி. லீியோனார்ட்‌ உலகப்‌ பிரக்யாதி பெற்ற “ நியூயார்க்‌ 
டைம்ஸ்‌? என்ற பத்திரிகையின்‌ சொந்தக்காரரும்‌, ஆசிரி 
யருமாக இருந்தார்‌, 

சர்ச்சில்‌ பிறந்த சமயத்தில்தான்‌, அவரது தந்தை 
லார்ட்‌ ராண்டால்ப்‌ சர்ச்சில்‌, :முதலாவதாகப்‌ பார்லி 
மெண்ட்‌ தேர்தலில்‌ வெற்றிபெற்றார்‌. 

வாலிபப்‌ பிராயத்தில்‌ சர்ச்சில்‌ மிகவும்‌ ௬ட்டித்தன 
மாக இருந்தார்‌. ஸ்ரீமதி எவரஸ்ட்‌ என்ற ஈர்ஸ்தான்‌ சர்ச்‌ 
சிலப்‌ பராமரித்து வளர்த்துவந்தார்‌. அவருடைய தாயார்‌ 


5 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 
ல்ல அடைகளை அணிந்துகொண்டு, விருந்தினரை உபசரிப்‌ 
பதிலேயே ஈடுபட்டிருப்பது வழக்கம்‌. தந்தையோ அர 
யல்‌ அலுவல்களில்‌ மும்முரமா யிருந்தார்‌, ஆகையால்‌ 
ஸ்ரீமதி எவரஸ்ட்தான்‌ சர்ச்சலைத்‌ தாய்‌ போல அன்புடன்‌ 
வளர்த்துவந்தார்‌. சர்ச்சிலும்‌ அவரிடம்‌ மிகுந்த பிரியத்‌ 
அடன்‌ இருந்தார்‌, 
ஏழாவது வயதில்தான்‌ சர்ச்சில்‌ ஆஸ்காட்‌ என்ற நகரி 
லுள்ள பள்ளிக்கூடத்துக்குக்‌ கல்வி கற்க முதன்‌ முதலாக 
அனுப்பப்பட்டார்‌. அங்கே மாணவர்களுக்கு விதிக்கப்‌ 
பட்டிருந்த கட்டுப்பாடுகளைக்‌ கண்டு சர்ச்சில்‌ வெறுப்‌ 
படைந்தார்‌. £ சிறுவர்களுக்கு ஏற்பட்ட ஜெயில்கூட இதை 
விட மேலானது” என்ற கருதினார்‌, உபாத்தியாயர்கள்‌ 
சொன்னபடி. சர்ச்சில்‌ கேட்பதே யில்லை, குறும்புத்‌ 


[| 


ED} 


தனம்‌ நிறைந்த பையன்‌ என்றே உபாத்தியாயர்கள்‌ இவ 
ரைக்‌ கருதிவந்தனர்‌. 

பள்ளிக்கூடத்தில்‌ சர்ச்சில்‌ செய்த துஷ்டத்தனம்‌ 
சொல்லும்‌ தரமன்று, ஒரு முறை சர்ச்சில்‌ அவருடைய 
தலைமையாசிரியரின்‌ குல்லாவை உதைத்து உதைத்துக்‌ 
கழித்து எறிந்துவிட்டாராம்‌ ! இதற்குக்‌ காரணம்‌, பள்ளிக்‌ 
கூட உக்கிராணத்திலிருந்து சர்க்கரை இருடினதாக அவர்‌ 
மேல்‌ குற்றம்‌ சாட்டப்பெற்றது, 

ஆஸ்காட்‌ பள்ளிக்கூட உபாத்தியாயர்களில்‌ ஒருவர்‌ 
சர்ச்சிலுடைய மனத்தில்‌ நீண்டகாலம்‌ வரை குடிகொண் 
டிருந்தார்‌. இதற்குக்‌ காரணம்‌ அர்த ஆசிரியர்‌ சர்ச்லெப்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ அடித்துக்‌ கண்டித்தததான்‌. சர்ச்சில்‌ 
இந்த ஆசிரியரைப்‌ பழிக்குப்‌ பழி வாங்கவேண்டு மென்று 
ஆத்திரல்‌ கொண்டார்‌. இந்த ஆத்திரம்‌ இவர்‌ பள்ளிச்‌ 


6 


இளமைப்‌ பருவம்‌ 


கூட த்தி லீரு்தபோஅும்‌, அதை விட்டுச்‌ சென்ற பின்னரும்‌ 
கூட இருந்தது. சாந்தர்ஸ்ட்‌ என்ற இடத்தில்‌ இருந்த 
போது, அஸ்காட்டுக்குப்‌ போய்‌ அந்த ஆசிரியரை மாண 
வர்களுக்கு முன்னால்‌ கண்டபடி இகழ்ந்து பேசவேண்டு 
மென்றும்‌, பிறகு தம்மை அவர்‌ அடித்தது போல்‌, அவரைத்‌ 
திருப்பி அடித்‌ துவிடவேண்டு மென்றும்‌ எண்ணினார்‌ சர்ச்‌ 
சில்‌. பல வருஷங்களுக்குப்‌ பிறகு, தமக்குப்‌ போதிய 
வயது வந்துவிட்டது எனத்‌ தெரிந்து, அவர்‌ அர்த ஆசிரி 
யரைத்‌ இருப்பி யடி.த்துவிடுவது எனத்‌ தீர்மானித்தார்‌. 
அவ்வாறே சாரந்தர்ஸ்டி.லிருக்து ஆஸ்காட்டுக்குக்‌ குதிரை 
மீது ஏறிச்‌ சென்று, அ௮ப்பள்ளிக்கூடத்தை அடைத்தார்‌, 
ஆனால்‌, அந்தப்‌ பள்ளிக்கூடம்‌ பிறருடைய நிர்வாகத்‌ 
துக்கு மாறிவிட்டதென்றும்‌, அவர்‌ தேடிச்சென்ற ஆசிரியர்‌ 
இறந்துபோய்‌ வெகுகாலம்‌ ஆகிவிட்ட தென்றும்‌ அறிந்து, 
சர்ச்சில்‌ மிகுந்த ஏமாற்றத்தோடு திரும்பினார்‌ ! 

பள்ளிக்கூடத்தில்‌ சர்ச்சில்‌ கேட்றெ கேள்விகள்‌ 
ஆசிரியர்களையும்‌ பிரமிக்க வைப்பதா யிருக்கும்‌. லத்தின்‌ 
பாஷையில்‌ விளிவேற்றுமையைப்‌ பற்றிச்‌ சொல்லிக்கொடுக்‌ 
கும்‌ போது, ஓ மேஜையே 1? ஏன்று மேஜையைக்‌ கூப்பிடு 
வது அர்த்தமற்ற விஷயம்‌ என்று அவர்‌ விவாதித்து மகிழ்ம்‌ 
தார்‌ என்று சொல்லப்படுகிற ௮, 

ஒரு நாள்‌ சர்ச்சில்‌ படித்துக்கொண்டிருந்த பள்ளிக்‌ 
கூடத்தைப்‌ பார்வையிடுவதற்காக ஒருவர்‌ சென்றிருந்தார்‌. 
விளையாட்டு மைதானத்தில்‌ ஒரு பையன்‌ சுற்றிச்‌ சுற்றி 
ஓடிக்கொண்டிருப்பதைக்‌ கண்டு, அவர்‌ அதிசயித்த, 
இந்தப்‌ பையன்‌ யார்‌ 2 என்று ஆசிரியர்களைக்‌ கேட்டார்‌. 
(ஓ! அவன்‌ சர்ச்சில்‌, அவன்‌ பெரிய வாயாடி. 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


அவனை வாய்‌ பேசாமல்‌ வைத்திருக்க இதுதான்‌ வழி? 
என்று அதிரியர்களிடமிருக்‌து அவருக்குப்‌ பதில்‌ வந்தது, 

சர்ச்சில்‌ பிற்காலத்தில்‌ கன சரீர முடையவராயினும்‌, 
இளம்‌ பிராயத்தில்‌ மிக மெல்லிய தேகத்தையே உடையவர்‌, 
எட்டாவது வயதில்‌ அவர்‌ கடுமையான வியாதி ஒன்றினால்‌ 
மீடிக்கப்பட்டுக்‌ குணமடைந்தார்‌. பிறகு பிரைட்டன்‌ 
நகரைச்‌ சேர்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தில்‌ சேர்க்கப்பட்டார்‌, 
மிஸ்‌ ஈவா மூர்‌ என்ற நடிகை பள்ளியில்‌ நடனம்‌ கற்றுக்‌ 
கொடுத்துவந்தார்‌. அவர்‌ தம்முடைய வகுப்பில்‌, 6 படு 
சுட்டித்தனம்‌ நிறைந்த? ஒரு பையனைக்‌ கண்டார்‌. உல 
கத்திலேயே அந்தப்‌ பையன்தான்‌ எல்லோரிலும்‌ அதிகக்‌ 
குறும்புக்காரன்‌ என அவர்‌ நினைத்தார்‌. அந்தப்‌ பையன்‌ 
வின்ஸ்டன்‌ சர்ச்சில்தான்‌ என்பதைச்‌ சொல்லவேண்டுமா 8 

பிரைட்டனில்‌ சர்ச்சில்‌ மூன்று ஆண்டுகள்‌ தங்கியிருந்‌ 
தார்‌. நல்ல கவிகளை மனப்பாடம்‌ செய்துகொள்வதில்‌ 
சர்ச்சிலுக்கு மிகுந்த பிரியம்‌ உண்டு, பிரெஞ்சு பாஷை 
கற்பதிலும்‌ அவர்‌ ஆர்வங்‌ கொண்டிருந்தார்‌. மற்றும்‌, 
அந்தச்‌ சிறு வயதிலேயே பத்திரிகைத்‌ தொழிலிலும்‌ அறு 
பவம்‌ பெறத்‌ தொடங்கிவிட்டார்‌. 

சில பையன்களின்‌ உதவியைக்கொண்டு பள்ளிக்கூட 
அசிரியர்‌ ஒருவர்‌ ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார்‌. மற்ற 
வர்களும்‌ இதே போல்‌ செய்தனர்‌, இவர்கள்‌ ஆரம்பித்த 
பத்திரிகைகளின்‌ போக்கைச்‌ சர்ச்சில்‌ கவனித்அக்‌ 
கொண்டே யிருந்து, இவர்கள்‌ செய்த தவறுகளை யெல்‌ 
த மனத்தில்‌ பதித்‌ துக்கொண்டு, இந்த அ௮.நுபவத்தி 
லிருந்து சொந்தமாகவே * கிரிட்டிக்‌ என்ற பத்திரிகையைத்‌ 
தொடங்கஞார்‌. அனால்‌ அப்‌ பள்ளிக்கூடத்திலிருந்த பத்‌ 


8 


இளமைப்‌ பருவம்‌ 


இரிகை ஆர்வம்‌ மறைந்துவிடவே, / கிரிட்டிக்‌” பத்திரிகை 
முதல்‌ வெளியிட்டோடு நின்றுவிட்டது. 

பொதுவாக, சர்ச்சில்‌ தம்முடைய வகுப்பில்‌ சரிவரப்‌ 
படிப்பதே இடையாது. ஆகையால்‌ மற்றப்‌ பிள்ளைகளை 
விட அவர்‌ குறைவாகவே ஆசிரியர்களால்‌ மதிக்கப்பட்டு 
வந்தார்‌. வகுப்பில்‌ கடைசி ஸ்தானத்தை வ.ஒத்தவர்‌ 
அவரே. இதற்குக்‌ காரணத்தை அவரே கூறியிருக்கிறார்‌ : 
“பகுத்தறிவும்‌, யூகமும்‌, உற்சாகமும்‌ பயன்படாத படிப்‌ 
பில்‌ நான்‌ அக்கரை கொள்ள முடியா து, ? 

12-ஆவ.து வயதில்‌ வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ ஹார்ரோ கலா 
சாலையில்‌ சேர்ந்தார்‌. பிரவேசப்‌ பரீட்சையில்‌ அவர்‌ கேள்வி 
களுக்குச்‌ சரிவரப்‌ பதில்‌ எழுதவில்லை. லத்தின்‌ பாஷை 
யில்‌ கேட்கப்பட்டிருந்த கேள்விகளில்‌ ஒன்றுக்கேனும்‌ 
பதில்‌ எழுதத்‌ தெரியாமல்‌ விழித்தார்‌. விடை எழுதவேண்‌ 
டிய கடிதத்தில்‌ தம்முடைய பெயரை மட்டும்‌ எழுதி, 
கேள்விகளுக்குப்‌ பதில்‌ எழுதத்‌ தொடங்குபவரைப்‌ போல்‌ 
(1) என்று அரம்பித்து, பிறகு எதுவுமே எழுதாமல்‌ அப்‌ 
படியே விட்டுவிட்டார்‌ ! ஆனால்‌, ஒரே ஒரு முறை மட்டும்‌ 
மெக்காலே எழுதிய புத்தகத்திலீரும்‌து 1200-வரிகளை மன 
னம்‌ செய்து, ஒரு பிழைகூட இல்லாமல்‌ அவர்‌ ஓப்பித்துப்‌ 
பரிசு பெற்றார்‌. இதைத்‌ தவிர, கல்விப்‌ பயிற்சியில்‌ அவர்‌ 
பிரகாசிக்கவே யில்லை. பெரியார்களுடைய வாக்கியப்‌ 
களையும்‌ கவிகளையும்‌ நெட்டுருவாக மனப்பாடம்‌ செய்து 
கொள்வதில்‌ அவர்‌ மகா சமர்த்தர்‌. தவிரவும்‌, பிறர்‌ ஏதே 
னும்‌ ஒன்றைச்‌ செய்தால்‌, அதைவிட அதிகச்‌ சிறப்பாகத்‌ 
தாம்‌ புதிதாக ஒன்றைச்‌ செய்யவேண்டும்‌ என்னு திவிரங்‌ 
கொண்டுவிடுவார்‌. இதே தீவிர முயற்சியினால்‌ தான்‌ முன்‌ 


9 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


னர்‌ :கிரிட்டிக்‌ ? என்ற பத்திரிகையைச்‌ சொந்தமாக வெளி 
பிட்டார்‌. பள்ளிக்கூடத்தில்‌ இரண்டு சங்கங்கள்‌ இல 
நாடகங்களை நடத்தினதைப்‌ பார்த்த, தாமாகவே “ அலா 
வுத்தீன்‌ * என்ற நாடகத்தை எழுதி, காதெத்தாலேயே பல 
வீடுகள்‌ உள்ள ஒரு தெருவையே அம்‌ நாடகத்தின்‌ ஒரு 
காட்டுக்காகத்‌ தயாரித்திருந்தார்‌. மற்றும்‌ ஒரு பொம்மை 
ரயில்‌ வண்டியைச்‌ செய்து, அதிலிருக்து புகை கிளம்பு 
இறது போலவும்‌, காதெத்தாலேயே குகைகளும்‌ செய்‌ 
திருந்தார்‌. 

ஓவ்வொரு வருஷக்‌ கடைசியிலும்‌, இ.றிஸ்‌துமஸ்‌ பண்டி 
கையை முன்னிட்டு அப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ ஒரு நாடகம்‌ 
நடத்தவதுண்டு, அதில்‌ சர்ச்சில்தான்‌ மிகச்‌ சிறந்த நடிக 
ராக விளங்குவார்‌. 

சர்ச்சிலுக்குக்‌ கணிதமே வராத. ஆயினும்‌ பொது 
விஷயங்களில்‌ அவருடைய விசேஷ அறிவை உத்தேசித்துத்‌ 
தலைமையாசிரியர்‌ அவரிடம்‌ தாட்சண்யம்‌ காட்டி. வந்தார்‌. 
எனினும்‌, அவர்‌ படிப்பிலே மிக மோசமாகவும்‌, சுட்டித்‌ 
தனத்தில்‌ முதல்‌ பையனாகவும்‌ விளங்கியதால்‌, அவரைப்‌ 
பள்ளிக்கூடத்திலிரும்‌.து விலக்கிவிடலா மென்று கூட ஒரு 
முறை தலைமையாசிரியர்‌ முடிவு செய்திருந்தார்‌. 

சர்ச்சில்‌ தமது பாடங்களை வாசிக்கும்போது, எப்‌ 
போதும்‌ உரக்கச்‌ சப்தமிட்டே வாசிப்பார்‌. இது மற்றப்‌ 
மின்னைகளுக்குத்‌ தொந்தரவா யிருக்கும்‌. ஒரு முறை 
டாக்டர்‌ வெல்டன்‌ என்பவர்‌, ம்னத்‌அக்குள்ளேயே படிக்‌ 
கும்படி சர்ச்சிலீடம்‌ கூறினார்‌. அப்போ சர்ச்சில்‌, “ சரி, 
என்‌ மனத்துக்குள்‌ நான்‌ படித்தக்கொள்ளுகிறேன்‌, 
அனல்‌, நான்மட்டும்‌ புரிக்துகொள்ளவேண்டு மென்ற சுய 


10 


இளமைப்‌ பருவம்‌ 


நலம்‌ என்னிடம்‌ இடையாதாகையால்தான்‌ கான்‌ சப்த 
மிட்டுப்‌ படி.த்துக்கொண்டி ருந்தேன்‌ ? என்று வேடிக்கை 
யாகப்‌ பதிலளித்தார்‌. 

வாலிபச்‌ சர்ச்சிலைப்பற்றிக்‌ கூறப்படும்‌ விஷயங்களில்‌ 
ஓன்று மிக ரஸமானது. தண்ணீருக்குள்‌ வீசப்படும்‌ 
நாணயங்களை அவர்‌ நொடிப்‌ பொழுதில்‌ முக்குளித்து 
எடுத்‌அவிடுவாராம்‌, இளமையிலேயே அவர்‌ நன்றாக 
நீந்தக்‌ கற்றிருந்தார்‌. 

1893-ல்‌ சர்ச்சில்‌ சாந்தர்ஸ்டி ள்ள ராயல்‌ ராணுவக்‌ 
கல்லூரியில்‌ சேர்ந்து குதிரைப்‌ படைக்குத்‌ தயாரானார்‌. 
கவாத்துப்‌ பழகுவதில்‌ நல்ல தேர்ச்சிபெற்றார்‌, பார்ப்‌ 
போரும்‌ கேட்போரும்‌ புகழும்படி அவர்‌ ராணுவப்‌ பயிற்சி 
யில்‌ மூதன்மையடைந்து வருவதும்‌, இதற்கு கேர்‌ மாறாக 
ஹார்ரோ முதலிய கலாசாலைகளில்‌ எல்லா மாணவர்களுக்‌ 
கும்‌ பின்னணியில்‌ நின்றவந்தஅம்‌ வினையின்‌ கூற்றல்லவா 2 

சாந்தர்ஸ்டுக்‌ கலாசாலையில்‌ படிக்கும்போதுதான்‌ 
சர்ச்சில்‌ முதன்முதலாக ஒரு பிரசங்கம்‌ செய்தார்‌. ௮௮ 
பத்திரிகைகளுக்கு அனுப்பவோ, அல்லது ஒீர்த்தியைப்‌ 
பெறவோ செய்யப்பட்ட பிரசங்கமன்று. அதன்‌ விவரம்‌ 
வருமா.று....... பக நன்னடத்தையை அபிவிருத்தி செய்ய 
வேண்டி ஆர்மிஸ்டன்‌ சான்ட்‌ என்ற மாது சில உல்லாச 
மேடைகளை மூடிவிட முயன்றாள்‌. லீஸ்டர்‌ சவுக்கத்தி 
லிருந்த எம்பயர்‌ மியூசிக்‌ ஹாலையும்‌ மூடும்படி. செய்த 
விட்டாள்‌. வின்ஸ்டனுக்கும்‌ அவர்‌ நண்பர்களுக்கும்‌ 
கோபம்‌ வந்தது. உல்லாசத்தையும்‌ சுயேச்சையையும்‌ 
உடைத்தெறியவே இந்த மாது எத்தனிக்கிறாள்‌ என்றும்‌, 
அந்தப்‌ பிரயாசையை உடனே கிள்ளி எதியவேண்டு 


11 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


மென்றும்‌ இிர்மானித்தார்கள்‌. உல்லாச மேடையை 
மூடிக்கொண்டிருந்த அடைப்பின்‌ மேல்‌ ஏறி, நமது வின்ஸ்‌ 
உன்‌, ஆவேசத்தைக்‌ இளப்பும்‌ ஜர்‌ அரிய பிரசங்கம்‌ 
செய்தார்‌. அதன்‌ விளைவாக அந்த அடைப்பு தகர்த்‌ தெறி 
யப்பட்ட அ, கட்டிடத்தக்கே சேதமுண்டாகிவிடுமோ 
என்அ பயந்த கொட்டகையின்‌ சொந்தக்காரர்‌ வந்து 
வீன்ஸ்டனைச்‌ சாந்தப்படுத்தி, பழையபடியே உல்லாச வசதி 
களை ஏற்படுத்திக்‌ கொடுத்தார்‌. இந்த முதல்‌ வெற்றியின்‌ 
குதாகலத்திற்கு எல்லை ஏது 2 


சர்ச்சிலீன்‌ 20-ஆவது பிறந்த இனக்‌ கொண்டாட்டம்‌ உர்ஸ்‌ 
டெரில்‌ கடைபெற்றத. அச்சமயம்‌ அவருடைய தந்தை 
யார்‌ சோய்வாய்ப்பட்டு மரண வேதனையில்‌ இருக்கிறார்‌ 
என்னு தந்தி வந்தது. லெ தினங்களுக்குப்‌ பிறகு, கொஞ்‌ 
சம்‌ வசதி ஏற்பட்டதால்‌, ஆரோக்கியத்திற்காக உலகச்‌ 
ஈற்றுப்‌ பிரயாணம்‌ போய்வரலா மென்று அவர்‌ தந்‌ைத 
யார்‌ புறப்பட்டார்‌. கெய்ரோவுக்குச்‌ சென்றதும்‌, மேற்‌ 
செல்ல முடியாமல்‌ இங்கலொம்‌அக்குக்‌ கொண்டுவரப்பட்‌ 
மடார்‌. வின்ஸ்டனும்‌ அவர்‌ சகோதரரும்‌ தந்தையை வர 
வேற்றார்கள்‌. 1895-ஆம்‌ வருஷம்‌ ஜனவரி மாதம்‌ லார்டு 
ரான்டால்ப்‌ சர்ச்சில்‌ காலமானார்‌. சொற்பொழிவில்‌ உலகக்‌ 
இர்த்தி பெற்ற னொட்ஸ்டன்‌ ஒருவருக்கே இணையானவர்‌ 
எனக்‌ கருதப்பட்ட ரான்டால்பின்‌ பிரேத ஊர்வலம்‌ மிகவும்‌ 
விமரிசையாக நடந்தேறியதில்‌ ஆச்சரியமில்லை. 


12 


2. போர்‌ வேட்கை 


ர்ச்சில்‌ தம்முடைய பாலியப்‌ பருவத்திலேயே தாம்‌ 

ஒரு சிப்பா யாகவேண்டு மென்று அதிக விருப்பங்‌ 
கொண்டிருந்தார்‌. அவரது தந்தைகூட, இறப்பதற்கு முன்‌, 
தென்னாப்பிரிக்காவிலிருந்த ஒரு ஈண்பருக்குக்‌ கடிதம்‌ 
எழுதி, * சர்ச்சிலுக்குச்‌ சொந்த நாட்டில்‌ நல்ல உத்தியோ 
கம்‌ கிடைப்பது அரிமா. தென்னாப்பிரிக்காவில்‌ சர்ச்சிலை 
ராணுவத்தில்‌ சேர்த்துக்கொள்ள முடியுமா?” என்று 
கேட்டிருந்தார்‌. ராண்டால்ப்‌ சர்ச்சில்‌ தம்‌ மகன்‌ வின்ஸ்‌ 
டன்‌ சர்ச்சிலுக்கு ராணுவத்தில்‌ சிப்பாய்‌ வேலையைத்‌ 
தவிர, வேறு தகுதிவாய்ந்த வேலை எதுவும்‌ கிடைக்கா 
தென்ன எண்ணினார்‌ போலும்‌ ! 

அனால்‌, சர்ச்சில்‌, சிறு குழந்தையா யிருக்கும்போதே, 
சிப்பாயாக ஆவதைவிடச்‌ சிறந்தது வேறு எ.தவுமில்லை 
யென்று நினைத்திருந்தார்‌. பள்ளிக்கூட விடுமுறை 
நாட்களில்‌ அவர்‌ ஏராளமான பொம்மைச்‌ சிப்பாய்களை 
வைத்துக்கொண்டு விளையாடுவது வழக்கம்‌. அவரிடம்‌ 
1500 பொம்மைச்‌ சிப்பாய்களுக்குக்‌ குறையாமல்‌ இருக்‌ 
தன. எல்லாப்‌ பொம்மைச்‌ சிப்பாய்களும்‌ பிரிட்டிஷ்‌. 
படையைச்‌ சேர்ந்தவர்களைப்‌ போலிருக்கும்‌! இந்தப்‌ 
பொம்மைச்‌ சிப்பாய்களை முதலில்‌ காலாட்படைகளாகவும்‌, 
பிறகு குதிரைப்‌ படைகளாகவும்‌ நிறுத்தி, வேறு பொம்மை 
களைத்‌ துப்பாக்கெளாகவும்‌,; பீரங்கெளாகவும்‌ ௮டுக்‌க 
வைத்து விளையாடுவாராம்‌ சர்ச்சில்‌. 


13 


[043 
வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ஒரு நாள்‌, அவர்‌ தம்முடைய படைகளையும்‌, சிப்பாய்‌ 
களையும்‌, பீரங்ககளையும்‌ வந்து பார்க்கும்படி சந்தையை 
அழைத்தார்‌, மகன்‌ இப்படிப்‌ பொம்மைச்‌ இப்பாய்களை 
வைத்து விளையாடுவதைப்‌ பார்த்துத்‌ தந்தை மிகவும்‌ சந்தோ 
ஒப்பட்டார்‌. அயினும்‌, மகன்‌ கல்வி கற்பதில்‌ சிரத்தை 
காட்டாமல்‌ ராணுவத்தில்‌ மனம்‌ வைத்திருப்பதைக்‌ கண்டு 
அவருக்கு ஓரளவு வருத்தம்‌ உண்டாயிற்று, “நீ ராணு 
வத்தில்‌ சேர்ம்தகொள்றொயா 2? என்று அவர்‌ வின்ஸ்‌ 
உனைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. வின்ஸ்டன்‌ மிகச்‌ சந்தோஷத்‌ 
அடன்‌, “அதுதானே என்னுடைய ஆசை!” என்று பதி 
லளித்தார்‌. 

பெரியவன்‌ அனால்‌ நீ என்ன செய்யப்‌ போகிரய்‌ 2? 
என்று கேட்டவர்கள்‌ எல்லோருக்கும்‌ சர்ச்சில்‌ இப்படியே 
தான்‌ பதிலளித்து வந்தார்‌: “கான்‌ சிப்பா யாகத்தான்‌ 
போகிறேன்‌. யுத்தம்‌ நடக்கும்போது நான்‌ சிப்பாயாக 
இருக்கவேண்டும்‌. பிறகு நான்‌ அரசியலில்‌ ஈடுபடுவேன்‌,” 

ஓரு நாள்‌ வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ தொண்டை சிகிச்சை 
யில்‌ பிரக்கியோதி பெற்ற ஒரு டாக்டரிடம்‌ சென்று, 6 எனது 
தொண்டையை ரண ச்சை செய்யவேண்டும்‌. என்னு 
டைய குரல்‌ பிரசங்கத்துக்கு ஏற்றதா யில்லை, ' என்று 
தெரிவித்தார்‌. இதற்கு அச்த டாக்டர்‌, £ இதனால்‌ ஒன்றும்‌ 
பாதகமில்லை. நீதான்‌ ராணுவத்தில்‌ சேரப்‌ போறையே |” 
என்று பதிலளித்தார்‌. உடனே சர்ச்சில்‌, * உங்களுக்கு 
ஓன்னும்‌ தெரியவில்லை. நான்‌ முதலில்‌ ராணுவத்தில்‌ சேரப்‌ 
போகிறேன்‌. பிறகு பொது வாழ்க்கையில்‌ ஈடுபட்டு அர 
சியல்வாதி யாகப்போகிறேன்‌. நான்‌ ஒரு மந்திரியா யிருக்‌ 
கும்போது; ஒரு முக்யெமான பிரசங்கத்தில்‌ சரியான உச்‌ 


14 


போர்‌ வேட்கை 


சரிப்பின்றிப்‌ பேசினால்‌, எப்படியிருக்கு மென்பதை 
நினைத்துப்‌ பாருங்கள்‌ !? என்று அந்த டாக்டரைக்‌ கேட்‌ 
டார்‌. 

சிறு வயதிலேயே சர்ச்சில்‌ மிகத்‌ தைரியசாலி, ஹார்‌ 
சோவில்‌ ஒருநாள்‌ ஒருவர்‌ தம்‌ கையில்‌ வாளை உந்திக்‌ 
கொண்டு, : யாராவ.து ஒரு பையன்‌ தன்‌ தலையில்‌ ஓர்‌ ஆப்பிள்‌ 
பழத்தை வைத்துக்கொள்ளச்‌ சம்மதிப்பானாயின்‌, அதை 
வெட்டிப்‌ பல அண்டுகளாக்குவேன்‌ ? எனத்‌ தெரிவித்தார்‌. 
பள்ளிக்கூடத்திலிருந்த காப்டெனும்‌ மற்றவர்களும்‌ இதை 
ஆட்சேபித்தார்கள்‌. அனால்‌, சர்ச்சில்‌ இந்த அபாயத்தைச்‌ 
சறிதம்‌ பொருட்படுத்தாமல்‌, ஆப்பிள்‌ பழத்தைத்‌ தம்‌ தலை 
யில்‌ வைத்துக்கொண்டு அதை வெட்டும்படி சொல்ல முன்‌ 
வந்தார்‌. 

குத்துச்‌ சண்டையிலும்‌ குஸ்தியிலும்‌ சர்ச்சில்‌ சாமர்த்‌ 
திய முள்ளவர்‌. எதிரிகளை எதிர்பாராத நிலையில்‌ தாக்கிப்‌ 
பிரமிக்க வைக்கும்‌ சுபாவமுடையவர்‌. இதே குணந்தான்‌ 
அவருடைய பிற்கால அரசியல்‌ வாழ்க்கையிலும்‌ அவருக்கு 
வெற்தியளித் துக்கொண்டு வந்தது, அவருடைய வீரமும்‌ 
அடிப்பும்‌ அவரை ராணுவத்திற்கு ஏற்றவராகச்‌ செய்திருர்‌ 
தன. ஆனால்‌, எடுத்த எடுப்பில்‌ ராணுவத்தில்‌ பெரிய பதவி 
தஇடைத்அவிடுமா 2 

தந்‌ைத இறந்த பொழுஅ சர்ச்சிலுக்கு இருபது வயது, 
அவர்‌ தந்தையை இழகத்ததில்‌ மிகத்‌ அக்கமடைக்தாராயினும்‌, 
ராணுவத்தில்‌ சேருவதற்கு அனுமதி இடைத்ததும்‌, அந்தத்‌ 
அக்கம்‌ ஓரளவு மாறிவிட்டது. 1895-ஆம்‌ ஷு மத்தியிலே 
ஆல்டர்‌ ஷாட்டிலிருந்த நான்காவது ஹஸ்ஸார்‌ படையில்‌, 
காப்டெனுக்கு அடுத்த ஸ்தானத்தில்‌, ஒரு குதிரை வீரராக 


15 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


அமர்த்தப்பட்டார்‌. யுத்தகளத்தில்‌ சீர்த்தி பெறவேண்டு 
மென்ற வேட்கை அவரை வாட்டிய. 

அனால்‌, ௮ப்போது பெரிய யுத்தம்‌ எதுவும்‌ நடை 
பெறப்‌ போவதாக யாருமே எதிர்பார்க்கவில்லை. இங்கி 
லாந்து இணி போரில்‌ இறங்காதென்றும்‌, பொருளாதார 
வகையில்‌ நன்றாகச்‌ சர்திருந்திக்கொள்வதற்கு நீண்டகால 
சமாதானம்‌ நிலவுமென்றும்‌ ஆங்கிலேயர்‌ நினைத்தனர்‌. 
அலல்‌, பிரிட்டிஷ்‌ ராணுவத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ சும்மா 
இருப்பார்களா? அழகான உடைகளைப்‌ போட்டுக்‌ 
கொண்டு, பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தைச்‌ சேர்ந்த படைகள்‌ 
என வரயளவில்‌ பெருமை பாராட்டிக்கொள்ள அவர்‌ 
களுக்குப்‌ பிடிக்கவில்லை, ஏதேனும்‌ ஒரு காரியத்தைச்‌ 
செய்துகொண்டிருக்கவேண்டு மென அவர்கள்‌ எண்ணி 
ஞர்கள்‌. இரிமியாவில்‌ தோன்றிய குழப்பமும்‌, 1857-ஆம்‌ 
வருஷத்து இந்தியக்‌ கலகமும்‌ பழைய விஷயங்களாய்ப்‌ 
போய்லிட்டன. ஆப்கானிய, எகிப்திய இயக்கங்கள்‌ கூடப்‌ 
புத்தகத்தில்‌ படிக்கவேண்டிய விஷயங்களாக அதிவிட்டன. 
ஆகவே, ராணுவத்திலிருந்தவர்கள்‌ ஏதேனும்‌ சுறுசுறுப்‌ 
பான காரியமொன்றை எதிர்பார்த்துத்‌ தடித்துக்கொண் 
டி.ருந்தார்கள்‌. 

வின்ஸ்டன்‌ சர்ச்சிலுக்கும்‌ சரியான வாலிப வயது 
அல்லவா? அவருக்குச்‌ சமாதான காலம்‌ சிறிதுகூடப்‌ 
பிடிக்கவில்லை, பூகோளப்‌ படத்தைக்கொண்டு, எங்கே 
யாவது யுத்தம்‌ கடக்றதா என்னு தேடிப்‌ பார்த்தார்‌. ஆம்‌; 
இயபாலீலே, ஸ்பெயின்‌ தேசத்தாருக்கும்‌ கியூபாவின்‌ 
ககெக்காரர்களுக்கும்‌ ஒரு யுத்தம்‌ கடம்‌ கொண்டிருந்தது. 
மார்ஷல்‌ மாட்டினஸ்‌ காம்போஸ்‌ என்பவர்‌ யுத்தத்தைத்‌ 


16 


போர்‌ வேட்கை. 


தீவிரமாக நடத்தும்பொருட்டு கியூபாவுக்கு அனுப்பப்பட்‌ 
டிருந்தார்‌. அவருடன்‌ 80,000 போர்வீரர்‌ சென்றனர்‌. 
எனவே, அந்தச்‌ சமாதான காலத்தில்‌ யாரேனும்‌ யுத்தம்‌ 
புரிய ஆசைப்படுவார்களானால்‌, கியூபாதான்‌ அவருக்கு, 
ஏற்ற இடமாயிருந்தது. 

இதையறிந்து வின்ஸ்டன்‌ சில சிபார்சுக்‌ கடி.தங்க. 
ளுடன்‌ இங்கிலாக்தைவிட்டு 1895, ஈவம்பரில்‌ புறப்பட்டு 
விட்டார்‌. அவருடன்‌ அவரது நண்பர்‌ ரெஜினால்ட்‌ பார்ன்ஸ்‌ 
என்பவரும்‌ இதே முயற்சியுடன்‌ போயிருந்தார்‌. சர்ச்சில்‌. 
அங்கே யுத்தம்‌ எப்படி. நடக்கிறதென்பதை நேரில்‌ கண்‌ 
டார்‌. ஆனால்‌ யுத்த முறைகள்‌ எதையும்‌ அவர்‌ அங்கே. 
தெரிக்துகொண்டார்‌ எனச்‌ சொல்ல முடியாத, அந்த 
அறுபவம்‌ இந்தியாவில்தான்‌ அவருக்குக்‌ இடைத்தது | 


ரூன்காவது ஹஸ்ஸார்‌ படை இந்தியாவுக்குப்‌ புறப்படு: 
வதற்கு முன்னால்‌, சர்ச்சில்‌ போலோ விளையாடிக்‌ 
கொண்டு உல்லாசமாகக்‌ காலங்கழித்து வந்தார்‌. அத்‌ 
தகைய சந்தோஷ வாழ்க்கையைப்‌ பற்றி அவரே பின்வரு 


மானு வருணித்திருக்கிறார்‌ : 


* பொதுவாக இங்கிலாந்தைச்‌ சற்லெ பெரிய குடும்‌ 
பங்களே பல அற்றாண்டுகளாக ஆட்ூபுரிந்து வர்திறாக்‌ 
இன்றன. எல்லாக்‌ குடும்பங்களும்‌ ஒன்றோடொன்று 
பின்னிக்கொண்டு தான்‌ இருக்கின்றன. எங்கு பார்த்தா 
லும்‌ ஈண்பர்களும்‌ உறவினரும்‌ தென்படுவார்கள்‌. சமூ 
கத்திலே முக்கியஸ்தர்களாய்‌ விளங்குபவர்கள்‌ பார்வி 
மெண்டிலும்‌ முக்கியமான பேர்வழிகளாகவே விளங்கு 

வார்கள்‌. இப்படிப்‌ பார்லிமெண்டிலும்‌ சமூகத்திலும்‌ 


17 
சர்‌—2 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 

சிறந்து விஎக்கிெய ஒரு குமெபத்தில்சான்‌ சான்‌ ' 

லளர்க்தேன்‌. ' 

வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ இந்தியாவுக்குப்‌ புறப்படு முன்‌ 
ஒரு வேடிக்கையான சம்பவம்‌ நடந்தது, அப்போ 
இருந்த வேல்ஸ்‌ இளவரசருக்குச்‌ சிலர்‌ விருந்தளிக்க ஏற்‌ 
பாடு செய்திருந்தரர்கள்‌. அவ்விரும்‌அக்குச்‌ சர்ச்சிலும்‌ 
அழைக்கப்பட்டிருந்தார்‌. சர்ச்சில்‌ குறிப்பிட்ட நேரத்தில்‌ 
போய்ச்‌ சேர்ச்துவிடவேண்டும்‌ என்பதை அவ்வளவு 
கண்டிப்பாக அனுஷ்டிக்கிறவரல்லர்‌. அவர்‌ மட்டும்‌ 
குதித்த கேரத்தில்‌ வரவில்லை. வேல்ஸ்‌ இளவரசரும்‌ மற்ற 
வர்களும்‌ கூடிவிட்டனர்‌. ஆகையால்‌ விருந்தளித்தவர்கள்‌ 
இல நிமிஷங்கள்‌ காத்திருந்த பின்னர்‌, விருந்தை ஆரம்பிக்‌ 
குமானு வேல்ஸ்‌ இளவரசரை வேண்டிக்கொண்டனர்‌. 
அலல்‌, அப்போது அங்கே மொத்தத்தில்‌ பதின்மூன்று 
பேரே வந்திருந்தனர்‌, 18 - என்பது அரதிர்ஷ்டம்‌ வாய்ந்த 
எண்‌ என்று கருதி, வேல்ஸ்‌ இளவரசர்‌, 14- அவது பேர்வழி 
யாகிய வின்ஸ்டன்‌ வரும்‌ வரையில்‌ இருபது நிமிஷ நேரம்‌ 
கரத்திருந்தார்‌. சர்ச்சில்‌ வந்ததும்‌, இளவரசர்‌, “ஏன்‌, 
உங்களுக்கு ராணுவத்திலே குறிப்பிட்ட நேரத்தில்‌ கால 
தாமதம்‌ செய்யாமல்‌ எதையும்‌ செய்யவேண்டு மென்று 
கற்றுத்‌ தரவில்லையா 2? என்று கேட்டார்‌. ஆனால்‌ வின்ஸ்‌ 
டன்‌ இளவரசரைத்‌ தமது பேச்சு சாமர்த்தியததால்‌ வச 
கரப்படுத்திச்‌ சமாதானப்படுத்திவீட்டார்‌. சிறிது நேரத்‌ 
தல்‌ இருவரும்‌ அளவளாவிப்‌ பே௫ிக்கொண்டி ருந்தனர்‌. 

சர்ச்சில்‌ பெங்களூரில்‌ இருக்கும்போது, “போலோ” 
விளையாடுவதும்‌, வரசிப்பதுமே அவருக்குப்‌ பொழுது 
போக்கா யிருந்தன. இலக்கியப்‌ புத்தகங்களை அவர்‌ படிக்க 


18 


போர்‌ வேட்கை 


ஆரம்பித்தது இந்தியாவிற்கு வந்திருந்த சமயத்தில்தான்‌. 
பகல்‌ நேரத்தில்‌ அவருக்கு நிறைய அவகாச மிருந்த.து. 
மற்றவர்கள்‌ தூங்குவார்கள்‌, அல்லது ஒட்டு விளையாடு 
வார்கள்‌. வின்ஸ்டன்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ மெக்காலே, 
கிப்பன்‌, மால்தஸ்‌, டார்வின்‌ அகயோர்‌ எழுதிய நூல்களை 
யெல்லாம்‌ வாசிப்பது வழக்கம்‌. 

இருந்தபோதிலும்‌, சர்ச்சிலுடைய மூல நோக்கம்‌ 
யுத்தகளத்திற்குப்‌ போகவேண்டும்‌ என்பதுதான்‌. விரை 
வில்‌ அவர்‌ விரும்பியபடியே ஒரு சந்தர்ப்பமும்‌ கிடைத்த அ. 
அவர்‌ விடுமுறை வாங்கிக்கொண்டு இங்கிலாந்தில்‌ இருந்த 
சமயத்தில்‌, இந்தியாவின்‌ எல்லைப்புறத்திலிரு்த பட்டாணி 
யர்‌ கலகம்‌ செய்தார்கள்‌. ஸர்‌ பிண்டன பிளட்‌ என்பவர்‌; 
மூன்று சைனியங்களை வைத்துக்கொண்டு பட்டாணியரை 
அடக்கி அவர்களுக்குத்‌ தக்க பாடம்‌ கற்பித்துக்கொண் 
டிருந்தார்‌. வின்ஸ்டன்‌ அந்தப்‌ படைத்‌ தலைவருக்குத்‌ 
தம்தியனுப்பி, தம்மையும்‌ அவருடைய படையில்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளவேண்டுமெனக்‌ கேட்டுக்கொண்டார்‌. இதற்காக 
லண்டனிலிருந்த முக்கியஸ்தர்களின்‌ உதவியையும்‌ நாடி 
னார்‌. பிறகு, இந்தியாவுக்குத்‌ திடீரெனப்‌ புறப்பட்டார்‌. 

பம்பாய்‌ வந்‌.அ சேர்ந்ததும்‌, அவருக்கு ஒரு தந்தி வந்து 
காத்தக்கொண்டிருந்தது. எல்லைப்புறத்திலிருந்த அந்த 
ஜெனரல்‌ அனுப்பிய தந்‌்திதான்‌ அது : £ ரொம்ப சிரமம்‌, 
எந்த உத்தியோகமும்‌ காலியாக இல்லை, பத்திரிகை நிருப 
ராக வந்துவிடுங்கள்‌, நான்‌ “ பி.பி?யில்‌ சேர்க்க முயலு 
கிறேன்‌, 

அலகாபாத்தில்‌ நடந்துவரும்‌  பயனீர்‌? பத்திரிகை 
வின்ஸ்டன்‌ சர்ச்சிலை ஒரு கிருபராக எடுத்துக்கொண்டது. 


19 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சர்ச்சிலுடைய தாயார்‌, லண்டனிலுள்ள “டெய்லி டேலி 
கிராப்‌? பத்திரிகையில்‌ சர்ச்சிலுடைய கட்டுரைகளை எடுத்‌ 
அக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்‌. இப்படியாக 
ஓரு பத்திரிகைக்காரருக்கு வேண்டிய அம்சங்கள்‌ 
பொருந்தி, யுத்த முனைக்குச்‌ சென்றார்‌ வின்ஸ்டன்‌. 

எப்போதுமே அரசியல்வாதிகள்‌ ராணுவத்தாரின்‌ 
விருப்பப்படி. நடக்க விட்டுவைப்பதே இடையாது. சமா 
தானப்‌ பேச்சு மூலமாக யுத்தத்தை அவர்கள்‌ தவிர்த்து 
விடப்‌ பிரயத்தனப்படுவார்கள்‌. அனால்‌, இந்தத்‌ தடவை 
பட்டாணியர்கள்‌ இணங்கவே யில்லை. இரத்தம்‌ இந்தத்தான்‌ 
வேண்டியிருந்தஅ, 

பட்டாணியரில்‌ இன்றைக்குக்கூட ஒவ்வொருவரும்‌ 
ஒரு இப்பாய்தான்‌. போர்க்குணமும்‌ இரத்த வெறியும்‌ 
கொண்டவர்கள்‌ என்று இவர்களைப்‌ பற்றிச்‌ சொல்லுவது 
வழக்கம்‌, 19-ஆம்‌ ராற்றாண்டின்‌ கடைசியில்‌ பிரிட்டிஷ்‌ சர்ச்‌ 
காரிடம்‌ அவர்களுக்கு : அதிகத்‌ அவேலும்‌ உண்டாயிற்று. 
வெள்ளையர்களைக்‌ கண்டாலே அவர்களுக்கு வெறுப்பு. 

1,200 பீரிட்டிஷ்‌ சிப்பாய்கள்‌, மூன்று பிரிவுகளாய்ப்‌ 
பட்டாணியருடைய பிரதேசத்துக்குள்‌ புகுச்‌.து, பட்டாணி 
யரைத்‌ தாக்கினார்கள்‌. வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ இரண்டாவது 
படையுடன்‌ சேர்ந்து வெகுதாரம்‌ சென்று ஒரு கிராமத்தை 
யடைர்தார்‌. அந்தப்‌ படையில்‌ 5 - பிரிட்டிஷ்‌ அதிகாரி 
களும்‌ 85-8க்யெரும்‌ இருக்தார்கள்‌. இவர்கள்‌ போய்ச்‌ 
சேர்ந்த ராமம்‌ காலியா யிருந்தது. அறிது நேரத்தில்‌ தரு 
காப்டென்‌ வர்து உடனே அந்தச்‌ சைனியம்‌ அக்‌ ரொமத்‌. 
தை விட்டுப்‌ பின்வாங்கவேண்டு மென்று கர்னல்‌ உத்தர 
வீட்டிருப்பதாய்த்‌ தெரிவித்தார்‌. 


20 


போர்‌ வேட்கை 


பத்து நிமிஷம்‌ ஆயிற்று, அந்தப்‌ படை பின்வாங்க 
ஆரம்பித்ததும்‌, மலைவாசிகள்‌ புற்றிசல்‌ போல்‌ மலையிலிருந்து 
வந்து, ழே ௮க்ரொமத்துக்குள்‌ புகுந்த பிரிட்டிஷ்‌ சைனி 
யத்தைத்‌ தாக்கினர்‌. வின்ஸ்டனும்‌ அவருடைய சகாக்களும்‌ 
கீழே தரையில்‌ படுத்தவண்ணமா யிருந்துகொண்டே தாக்‌ 
இனர்‌, யிலும்‌ பிரிட்டிஷாருக்குள்‌ இருவர்‌ மாண்டனர்‌, 
மூன்று பேருக்குப்‌ படுகாயம்‌. பின்னர்‌ பிரிட்டிஷ்‌ சைனி 
யம்‌ வெகு சாமர்த்தியமாகப்‌ பின்வாங்கிற்று, அப்பால்‌; 
வேறு உபாயங்களால்‌ பிரிட்டிஷ்‌ சைனியங்கள்‌ மலைவாசி 
களைச்‌ சமாளித்து அடக்னெ. இதைப்பற்றி சர்ச்சில்‌ கூறி 
யுள்ளதாவது : 


“நாங்கள்‌ வெகு ஒழுங்காகக்‌ கிராமத்திலிருந்து ரொமம்‌ 
சென்று முன்னேறிக்கொண்டே போனோம்‌. வீகெளை 
யெல்லாம்‌ நாசப்படுத்தி, சுவர்களை யெல்லாம்‌ இடித்து, 
கோபுரங்களைத்‌ தரைமட்டமாக்கி, மரங்களை வெட்டிப்‌ 
பாழ்படுத்தி, பயிர்‌ பச்சைகளை யெல்லாம்‌ நாசப்படுத்தி 
னோம்‌. மலைவாசிகள்‌ மலைமீது உட்கார்ந்த கொண்டே 
இவைகளையெல்லாம்‌ கவனித்‌தக்கொண்டிருர்தனர்‌. 
ஆனால்‌ சமவெளிப்‌ பாங்கான கிராமங்களில்தான்‌ எங்க 
ளால்‌ இப்படிச்‌ செய்ய முடிந்தது. மலைப்பிரதேசங்களி 
லுள்ள கிராமங்களில்‌ எங்களால்‌ இவ்வாறு செய்ய முடிய 
வில்லை. ஒவ்வொரு இராமத்திலும்‌ ஈாங்கள்‌ 2, 8 பிரிட்‌ 
டிஷ்‌ அதிகாரிகளையும்‌, 20 இர்தியச்‌ ப்பாய்களையும்‌ 
இழந்தோம்‌. இவ்வளவு பேர்களை யிழந்து ஒரு கிராமக்‌ 
தைப்‌ பிடிப்பதில்‌ ஏதேனும்‌ லாபமுண்டா எனக்‌ கேட்க 
லாம்‌. இதைப்‌ பற்றி எனக்கு ஒன்றும்‌ தெரியாது. 
மொத்தத்தில்‌ இரண்டு வாரங்களுக்குப்‌ பிறகு பள்ளத்‌ 


21 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


தாக்கு வெறும்‌ பாலைவனமாக ஆகிவிட்ட அ. கெளரவச்‌ 
தைச்‌ காப்பாற்றிக்‌ கொண்டதாக ஒரு திருப்தி ஏற்‌ 
வ்ட்டத. ்‌ 


 சுவர்க்கமா யிருந்தாலும்‌ அடிமைத்தனம்‌ கூடாது; 
சரகமாயினும்‌ அங்கே ஆட்சி நடத்தவேண்டும்‌? என்ற 
கொள்கை படைத்தவர்‌ வின்ஸ்டன்‌. அதனால்தான்‌ அவர்‌ 
இந்தியாவுக்கு வந்தார்‌. ஊழியம்‌ செய்து சகல கஷ்ட 
நஷ்டங்களையும்‌ அநுபலித்‌ துத்‌ தேர்ச்சிபெற்ற பின்பே அதி 
காரவர்க்கத்‌ தலமை ஸ்தானம்‌ பெறவேண்டு மென்ற 
உண்மையை அவர்‌ நம்பியவர்‌. அவருடைய நாவலில்‌ 
எழுதியிருக்கும்‌ இவ்விஷயம்‌ கவனிக்கத்‌ தக்கது ! 


£ வாழ்க்கையின்‌ முன்னணிக்கு வரவேண்டி விரும்‌ 
மீஞல்‌, பிறருடைய உல்லாசத்தில்‌ ஈடுபடாமல்‌ உழைக்க 
வேண்டும்‌. வீரத்தில்‌ தலைசிறந்து விளங்கவேண்டு 
மானால்‌, உயிரைப்‌ பொருட்படுத்தக்‌ கூடாது. புஜபல 
பசாச்ரெமத்திலும்‌, வலிமையிலும்‌, வனப்பிலும்‌, ஆரோக்‌ 
சயத்திலும்‌, திடகாத்‌திரத்திலும்‌, ஈன்னடத்தையிலும்‌ 
கதிரவன்‌ போன்ற பிரகாசிக்கவேண்டுமானால்‌, வாழ்க்கை 
யில்‌ ஏற்படும்‌ கவர்ச்சிகளை விரும்பலாகாது. இத்தகைய 
லட்யெக்களே பிற்காலத்தில்‌ எல்லாவித சம்பத்தையும்‌ 
௮ஸணிச்கவல்லலை. திய செயல்களின்‌ விளைவ அன்பர்‌ 
தான்‌. ? 


தம்‌ வாழ்க்கையிலும்‌ வின்ஸ்டன்‌ மேற்கூறிய முறை 
களைக்‌ கையாண்டு வந்தார்‌. 

அவரைப்‌ போன்ற பிரிட்டிஷ்‌ ராணுவ வீரர்கள்‌ 
பயிற்சிபெறத்‌ தகுந்த இடமாக இந்தியா விளங்கியது. 


22 


போர்‌ வேட்கை. 


ீலகிரியும்‌ பெங்களூரும்‌ சிறிதளவு இங்கிலாந்தைப்‌ போன்ற 
சிதோஷ்ணமுடைய ஸ்தலங்களல்லவா 2 உதகமண்டலத்தி 
லீருந்தபோதுதான்‌ வின்ஸ்டன்‌ தம.து * சவ்ரோலா ' என்ற 
நாவலை எழுத ஆரம்பித்தார்‌, பின்னால்‌ ௮௮ இங்கிலாந்தி 
அம்‌ அமெரிக்காவிலும்‌ புத்தகமாக வெளியிடப்பெற்றஅ, 
1597-ல்‌ நடைபெற்ற ஒரு விஷயத்தை இங்கே. 
குறிப்பிடுவது அவசியம்‌. ௮ப்பொழு.து விடுமுறைக்காகத்‌ 
தாய்நாடு போயிருந்த காலத்தில்‌ கிரீஸ்‌ தேசத்துக்கும்‌ 
அருக்கி தேசத்துக்கும்‌, ரீட்‌ என்னும்‌ தியின்‌ ஆதிக்க 
விஷயமாகப்‌ போர்‌ நடந்துகொண்டிருந்ததைக்‌ கேள்வி 
யுற்று சர்ச்சிலும்‌ அவர்‌ நண்பர்‌ கர்னல்‌ அயன்‌ ஹாமில்ட 
னும்‌ போரில்‌ கலந்துகொள்ள விரும்பினார்கள்‌. அம்நிய 
நாட்டுக்‌ கலகங்களில்‌ சுயேச்சையாகக்‌ கலந்துகொள்ளும்‌ 
உரிமை பிரிட்டிஷ்‌ அதிகாரிகளுக்கு உண்டு. கர்னல்‌ 
ஹாமில்டன்‌ இரேக்கர்‌ பக்கம்‌ சேர விரும்பினார்‌. வின்ஸ்‌ 
டன்‌ அருக்கிக்கு உதவ ஆசைப்பட்டார்‌. அனால்‌ இவர்‌ 
கள்‌ உதவியே தேவையில்லை யென்று இரு தேசங்களி 
லிருந்தும்‌ பதில்‌ வந்தது. அயன்‌ ஹாமில்டன்‌, வின்ஸ்டனை 
விட 20 வருஷம்‌ மூத்தவர்‌. இருவரும்‌ கலைகளிலும்‌, 
ஊக்கத்திலும்‌, வீரத்திலும்‌ ஒருவரை ஒருவர்‌ ஓத்திருக்‌ 
தனர்‌. எதிர்க்‌ கட்கெளில்‌ சேர்ந்து வேற்றுமை உண்டாகி 
விடாதபடி, தெய்வ சங்கற்பமாக இவர்கள்‌ உதவி தேவை 
யில்லை யென்று தெரிந்ததும்‌, இருவரும்‌ மனமிளக, எக்‌ 
காலத்திலும்‌ இருவரும்‌ ஆப்த ஈண்பர்களா யிருக்கவேண்டு 
மென்று பிரமாணம்‌ செய்துகொண்டார்கள்‌. இந்திய 
வடமேற்கு எல்லையிலும்‌, பிறகு தென்‌ ஆப்பிரிக்சாவிலும்‌, 
அருக்கியைச்‌ சேர்ந்த டார்டனெல்ஸ்‌ பிரதேசத்திலும்‌. 


28 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


இந்தப்‌ பிரமாணத்தின்‌ உண்மையை இருவரும்‌ பிற்காலத்‌ 
தில்‌ ௮நுபவத்தில்‌ காட்டிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

இந்தியாவில்‌ சர்ச்சில்‌ உயிரையும்‌ மதிக்காது காட்டிய 
சாமர்த்தியங்கள்‌ மையில்‌ உத்தியோக தோரணையில்‌ 
போற்றப்பட்டன. அவர்‌ ஓர்‌ அதிகாரியாக நியமிக்கப்‌ 
பட்டார்‌. இந்தியக்‌ காலாட்‌ படைக்கு ஒரு பிரிட்டிஷ்‌ 
குதிரை வீரர்‌ தலைவராக நியமிக்கப்பட்டது இதுவே முதல்‌ 
தடவை, அமீஸர்‌ உத்தியோகம்‌ கிடைத்துவிட்டதே 
யென்று அவர்‌ பத்திரிகை நிருபர்‌ என்ற முறையில்‌ தம்‌ 
ஊக்கத்தைக்‌ குறைக்கவில்லை, எல்லைப்புறப்‌ பிரஜைகளின்‌ 
உதவியைக்‌ கொண்டும்‌, இன்னும்‌ மற்ற சாதகங்களைப்‌ 
பயன்படுத்திக்கொண்டும்‌, பிறருடைய விஷயங்கள்‌ செல்‌ 
வதற்கு முன்னதாகத்‌ தம்‌ கட்டுரைகள்‌ பத்திரிகாலயங்‌ 
களை அடையும்படி செய்துவந்தார்‌. இதைக்‌ கண்டு. எல்‌ 
லோரும்‌ வியந்தார்கள்‌. 

அவர்‌ எடுத்துக்கொண்டு வந்த லிவும்‌ முடிந்தது. 
பெங்களூருக்கு வந்து படையைச்‌ சேர்ந்தார்‌. எல்லைப்‌ 
புறப்‌ போரைப்‌ பற்றி ஒரு புத்தகம்‌ எழுதினார்‌. ம.றுபடியும்‌ 
எல்லைப்புறத்தில்‌ வேறு குழப்பத்தனால்‌ போர்‌ நடந்தது, 
அதிலும்‌ ஈடுபட்டு மேல்‌ அதிகாரிகளின்‌ நன்மதிப்பைப்‌ 
பெற்றார்‌, பிறகு இங்கிலொக்துக்குப்‌ பிரயாணமானார்‌. 

அச்சமயம்‌ ஆப்பிரிக்காவில்‌ ஒரு போர்‌ நடந்தது. 
மகம்மதியத்‌ தலைவரான மகதியின்‌ பிரதேசத்துக்குள்‌ 
மீரிட்டிஃ& படைகள்‌ படையெடுத்துச்‌ செல்ல எத்தனித்துக்‌ 
கொண்டிருந்தன, இந்த அரிய சமயத்தை நமது வின்ஸ்‌ 
டன்‌ கைவிடுவாரா ? ஆனால்‌, இந்தக்‌ கடும்போரில்‌ வின்ஸ்‌ 
டனைப்‌ போன்ற இளைஞர்களுக்கு இடம்‌ கிடைக்காது. 


24 


போர்‌ வேட்கை 


இங்கிலாந்திலுள்ள ராணுவ அதிகாரிகள்‌ வின்ஸ்டனை 
மெச்சுயிருந்தார்களே யானாலும்‌, அவர்‌ எல்லைப்புறப்‌ 
போரைப்பற்றி எழுதிய * மாலகந்து படையெடுப்பு? என்ற 
புத்தகத்தில்‌ அவர்‌ கொடுத்திருக்கும்‌ சய அபிப்பிராயங்‌ 
களின்‌ விளைவாக, மேல்‌ அதிகாரிகளின்‌ வெறுப்பையும்‌, கீழ்‌ 
உத்தியோகஸ்தர்களின்‌ பொறுமையையும்‌ அடைந்தார்‌. 
சர்ச்சில்‌ சுயகலத்தையும்‌ தற்பெருமையையும்‌ விரும்பும்‌ தலைக்‌ 
கொழுப்புடையவர்‌ என்றும்‌, பிறர்‌ மெச்சுவதற்காகவே 
பாடுபடுபவர்‌ என்றும்‌, பதக்கங்கள்‌ பெறுவதற்காக 
வேட்டையாடும்‌ சிறுவர்‌ என்றும்‌, ஏதொன்கதிலும்‌ நிதான 
மில்லாதவர்‌ என்றும்‌, பெரிய அவசரக்‌ குடுக்கை என்றும்‌ 
பலர்‌ எண்ணினார்கள்‌. மேலும்‌ அவர்‌ எந்தப்‌ படையை 
இப்பொழு.து சேரவேண்டு மென்று விரும்பினரோ, அந்தப்‌ 
படையின்‌ சேனாதிபதியான லார்ட்‌ இச்னர்‌ நமத வின்ஸ்‌ 
டன்மீ.து காரணமில்லாமல்‌ வெறுப்புக்‌ கொண்டவர்‌. 
நிருபத்‌ தொழிலும்‌ ராணுவத்‌ தொழிலும்‌ சேர்ர்தாற்போல்‌ 
வின்ஸ்டனிடம்‌ அமைந்திருப்பதை அவர்‌ வெறுத்தார்‌. 
எனவே, வின்ஸ்டனைத்‌ தம்‌ படையில்‌ சேர்த்துக்கொள்ள 
மறுத்துவிட்டார்‌. சர்ச்சில்‌ தம்‌ தாயாரின்‌ உதவியைக்‌ 
கொண்டும்‌, பிரபல ஈண்பர்களின்‌ உதவியைக்‌ கொண்டும்‌, 
எவ்வளவோ முயற்சித்தும்‌ லார்ட்‌ கிச்னரை அசைக்க 
முடியவில்லை. ஆனால்‌ அதிர்ஷ்ட தேவியை யாரால்‌ தடை 
செய்ய முடியும்‌ 2 அச்சமயம்‌ பிரதம மந்திரியாயிருந்த லார்ட்‌ 
ஸாலிஸ்பரி என்பவர்‌, வின்ஸ்டனின்‌ * மாலகர்த்‌ புத்தகத்‌ 
தைப்‌ படித்துவிட்டு, அவரை வரவழைத்து, மெச்சி, தம்‌ 
முடைய உதவி எந்த விதத்தில்‌ அவருக்குத்‌ தேவை என்று 
கேட்டார்‌. எகிப்தில்‌ ஈடக்கவிருந்த யுத்தத்தில்‌ நியமனம்‌ 


25 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


வேண்டுமென்ற கேட்டார்‌ வின்ஸ்டன்‌. பிரதம மந்திரியின்‌ 
முயற்சியும்‌ விணாபிற்று, எந்தப்‌ படையிலும்‌ காலியில்லை 
யென்றும்‌, ஏற்கனவே பல தேர்ச்சிபெற்ற வீரர்கள்‌ இட 
மில்லாமல்‌ காத்துக்கொண்டிருந்தார்கள்‌ என்றம்‌ கிச்னர்‌ 
தெரி௮த்துலிட்டார்‌. ஆனால்‌, இச்னருக்குக்‌ இழ்ப்படியாக, 
“அட்ஜுடன்ட்‌ ஜெனரல்‌ ' பதவியிலிருந்த ஸர்‌ எவலின்‌ 
உட்‌ என்பவருக்கு வின்ஸ்டன்பேரில்‌ ஒரு பிரேமை, 
அவர்‌ கீழிருந்த 21-ஆவது.லான்ஸர்‌ படையின்மீது இச்ன 
ருக்கு அதிகாரம்‌ இடையாது. வின்ஸ்டனுடைய சாமர்த்தி 
யத்திலும்‌ சமயோசித யோசனையிலும்‌ அவருக்கு நல்ல 
நம்பிக்கையுண்டு. ஆகவே, போக வர சொர்தத்தில்தான்‌ 
செலவு செய்‌. துகொள்ளவேண்டு மென்றும்‌, யுத்தத்தில்‌ 
காயப்பட்டாலோ, அல்லது கொல்லப்பட்டாலோ, ராணுவ 
நிதியிலிருந்து யாதொரு உதவியையும்‌ எதிர்பார்க்கக்‌ கூடா 
தென்றும்‌ நிபந்தனைகள்‌ ஏற்படுத்தி, வின்ஸ்டனைத்‌ ருப்பு 
களுக்குப்‌ பின்னால்‌ வரும்‌ ஒரு லான்ஸராக நியமித்தார்‌. 
கிச்னர்‌ பார்த்துத்‌ இகைக்கும்படி மிலிடெரி கெஜட்டி அம்‌ 
நியமனம்‌ பிரசுரம்‌ செய்யப்பட்டது. இப்படி முட்டுக்‌ 
கட்டைகளைத்‌ தகர்த்தெறிந்த வெற்றியே வின்ஸ்டனுக்கு 
மிகுந்த உற்சாக மூட்டியது. 

“மார்னிங்‌ போஸ்ட்‌? என்ற பத்திரிகைக்கு யுத்த 
நிருபராகவம்‌ நியமனம்‌ பெற்றுக்கொண்டு, போர்க்களத்‌ 
அக்கு அவர்‌ புறப்பட்டார்‌, 1898-ஆம்‌ வருஷம்‌, ஆகஸ்டு 
மாதம்‌ முதல்‌ தேதி கெய்ரோவை யடைந்தார்‌. தமக்குப்‌ 
பிடிக்காத பேர்வழியை ராணுவத்தில்‌ சேர்த்துக்கொண்டத 
ஓல்‌ கச்னறாக்கு ஏற்பட்ட கோபச்‌ என்னங்களை வின்ஸ்‌ 
டன சிறிதும்‌ பொருட்படுத்தவில்லை, 


26 


போர்‌ வேட்கை 


படை புறப்பட்டது. அஸ்வான்‌ என்ற இடத்தில்‌ முக்‌ 
இய வேலை யிருந்ததால்‌, சர்ச்சில்‌ மற்றவர்களை அ௮னுப்பிவிட்‌ 
டுத்‌ தாம்‌ மட்டும்‌ அங்கே தங்கியிருந்து மறுநாள்‌ புறப்பட்‌ 
டார்‌. மாலை வேளை. படை தங்கியிருக்குமிடம்‌ தெரியவில்லை. 
௮௮ 15 மைல்களுக்கு அப்பால்தான்‌ இருந்தது. ஆனால்‌ எவ்‌ 
கும்‌ ஓரே பாலைவனம்‌. சூரியனும்‌ மறைச்தான்‌. எந்தத்‌ 
இக்கை நோக்கச்‌ செல்வது? உள்ளூர்ப்‌ பாஷையும்‌ தெரி 
யாது. இருட்டியும்‌ விட்டது. வழி தெரியவில்லை. எங்கும்‌ 
அந்தகாரம்‌, குதிரைக்கும்‌ அவருக்கும்‌ நீர்வேட்கை. தண்‌ 
ணீர்‌ ஏது? குதிரையை விட்டிறங்கி, தம்‌ கையில்‌ குதிரையைக்‌ 
கட்டிக்கொண்டு, கீழே படுத்துத்‌ அங்க எத்தனித்தார்‌. 
நாவும்‌ வரண்டு, கவலையும்‌ மேற்கொண்டால்‌ நித்திரை ஏது 2 
வெள்ளி முளைத்தது. சவாரியை மீண்டும்‌ ஆரம்பித்தார்‌. 
இரண்டு மணி நேரத்தில்‌ நைல்‌ நதியை அடைந்து நீர்‌ 
அருந்தினார்‌. குதிரைக்கும்‌ களைப்புத்‌ தீர்ந்தது. சவாரி 
தொடர்ந்த. ஆனால்‌ சைனியத்தைக்‌ கண்டுபிடிக்க முடிய 
வில்லை. அருகாமையிலுள்ள ஒரு கிராமத்தை யடைத்தார்‌. 
அரபி பாஷையில்‌ தமக்குத்‌ தெரிந்திருந்த * பக்ஷிஷ்‌ ” (இனாம்‌) 
என்ற ஒரே வார்த்தையைக்‌ கொண்டும்‌, கை சமிக்ஞை 
களைக்‌ கொண்டும்‌ சைனியம்‌ போன திக்கை அறிந்து 
கொண்டு, கொஞ்சம்‌ பாலும்‌ பேரிச்சம்பழமும்‌ வாங்கிச்‌ 
சாப்பிட்டுவிட்டு, அவர்‌ அங்கிருந்து களம்பினார்‌. மாலை 
யில்‌ தம்‌ லான்ஸர்‌ படையை அடைந்தார்‌. துரதிர்ஷ்ட 
வசத்தினாலோ, அல்லது முன்னே செல்வதற்குத்‌ தகுதி 
யற்றவர்‌ என்ற எண்ணத்தினாலோ, அல்லது அவரை அவ 
மதிக்கவேண்டு மென்ற தீர்மானத்தனலோ, நொண்டிக்‌: 
குதிரைகளையும்‌ சீக்காளிகளையும்‌ நடத்திக்கொண்டு 


27 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


போகும்‌ பொறுப்பு அவர்‌ தலையில்‌ விழுந்தது. மணிக்கு 
ஒன்றேகால்‌ மைல்‌ விதமாக ஊர்ந்து சென்று, கெய்ரோ 
வில்‌ புறப்பட்ட மூன்றாவது வாரக்‌ கடைசியில்‌, அவர்‌ 
போர்முனையை அடைந்தார்‌, 

லான்ஸர்‌ படையை ஓர்‌ இடத்தில்‌ இருத்திவிட்டு மற்‌ 
றப்‌ படைகள்‌ முன்னேறின. பாம்பும்‌, தேளும்‌, இன்‌ 
லும்‌ மற்ற விரோதமான ஜர்‌அக்களும்‌ அன்புஅத்தியதால்‌ 
எல்லோரும்‌ வேறிடத்திற்குப்‌ போய்‌ அன்றிரவைக்‌ 
கழிக்கலானார்கள்‌. இரவில்‌ இரண்டு டர்விஷ்காரர்கள்‌ 
காணப்பட்டார்கள்‌. இவர்கள்‌ சோதி வகுப்பைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. வின்ஸ்டன்‌ அவர்களைப்‌ பார்த்தது அதுவே 
முதல்முறை, அவர்‌ அவர்களை விரோதிகள்‌ சார்பாய்‌ வந்த 
ஓற்றர்கள்‌ என்று நினைத்து, அவர்களைக்‌ கைது செய்‌ 
வித்தார்‌. விசாரித்ததில்‌ அவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ சார்பாக 
உளவு தெரிவிப்பவர்களென்னஅ தெரியவந்தது. அதனால்‌ 
வின்ஸ்டன்‌ வெட்கமடைந்தார்‌. எங்கே மற்ற நிருபர்கள்‌ 
இதைப்‌ பத்திரிகைகளுக்குத்‌ தெரிவித்‌ தத்‌ தம்மை ஏளனஞ்‌ 
செய்‌.துவிடுவார்களோ என்று பயந்து, அவர்களை அவ்வாறு 
எழுதாமலிருக்கும்படியும்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

பொழுது புலர்க்த௮. 2-9-1898-ல்‌ அம்டுர்மான யுத்தம்‌ 
ஆரம்பித்த௮. 3,000 எதிரிகளை 3,00 பேர்‌ முறியடிக்க வேண்‌ 
டும்‌. வின்ஸ்டனுக்கு அரிய சமயம்‌ வாய்த்தது. பேரும்‌ சரத்‌ 
இயும்‌ கிடைத்தது. விரோதிகள்‌ முறியடிக்கப்பட்டனர்‌ ! 
சச்னரும்‌ அம்டுர்மான்‌ ஈகரைக்‌ கைப்பற்றி அதனுள்‌ 
பிரவேசித்தார்‌. வெரு காலமாகச்‌ சிறையிலிருக்‌அவந்த 
பிரிட்டிஷ்‌ அபீஸர்களை விடுவித்தார்கள்‌. லான்ஸர்களின்‌ 
விரதிரச்‌ செயல்களைக்‌ கண்டு இச்னரும்‌ ஆச்சரியப்பட்டார்‌. 


28 


போர்‌ வேட்கை. 


யுத்தம்‌ முடிந்ததும்‌ இங்கிலாந்திலிருந்து வந்த உதவிப்‌ 
படைகள்‌ கலைந்தன. அந்த 8வருஷத்திலேயே வின்ஸ்‌: 
டன்‌ இங்கிலாந்அக்குத்‌ திரும்பினார்‌. 

தம்‌ தந்தையின்‌ மறைவினால்‌ காமன்ஸ்‌ சபையில்‌ வற்‌: 
பட்ட காலி ஸ்தானத்தைக்‌ கைப்பற்றவேண்டிய அவா 
அவரைத்‌ அண்டிற்று. கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ காரியா 
லயத்திற்குச்‌ சென்று உரிய பிரமுகர்களிடம்‌ தம்‌ விருப்பத்‌ 
தைத்‌ தெரிவித்தார்‌, அந்தச்‌ சமயம்‌ பிரான்ஸ்‌ தேசத்துக்‌ 
கும்‌ இங்கிலாந்துக்கும்‌ நைல்‌ நதிப்‌ பிரதேச விஷயமாகச்‌ 
சில மனஸ்தாபங்கள்‌ ஏற்பட்டு, பிரெஞ்சுக்காரர்கள்‌ நைல்‌ 
நதியின்‌ சில பாகங்களை ஆக்கிரமித்துக்‌ கொண்டார்கள்‌. 
இது சம்பந்தமாய்‌ வின்ஸ்டன்‌ ஓர்‌ அரசியல்‌ சொற்யொழி' 
வாற்றினார்‌. தம்‌ கட்சிக்கு ஓர்‌ இளம்‌ சிங்கம்‌ தலைமை 
வகிக்கப்போவதை கன்ஸர்வேடிவ்‌ அங்கத்தினர்‌ உணர்ச்‌ 
தனர்‌. 

டெய்லி மெயில்‌ ? என்ற பத்திரிகையில்‌ இவரைப்‌ பற்றி' 
முதன்முதலாக ஒரு கட்டுரை பிரசுரமாயிருக்த.து, ஐரோம்‌: 
பாவிலேயே வின்ஸ்டனைவிட வயதில்‌ சிறிய அரசியல்வாதி 
இடையாதென்றும்‌, தாம்‌ அடைய விரும்பும்‌ பதவியைச்‌ 
சேருவதற்காக வேண்டிய திட்டங்களைத்‌ தாமே வகுத்து: 
எந்த விதத்திலும்‌ தம்‌ இலட்சியத்தையும்‌ விருப்பத்தையும்‌ 
பூர்த்தி செய்துகொள்ளும்‌ ஊக்கமும்‌ ஆற்ற லும்‌ உடையவர்‌ 
என்றம்‌, ஆனால்‌ அவர்‌ முன்னேறும்‌ வேகத்தைக்‌ கவனித்‌: 
தால்‌ அவரது 80-ஆவத வயதிலாவன சட்டசபையில்‌ உட்‌ 
கார அருகராவாரா, அல்லது 40-ஆவது வயதிலாவ து: 
இங்கிலாந்தின்‌ நிர்வாக சபையில்‌ அவருக்குத்‌ தக்க 
ஸ்தானம்‌ கிடைக்குமா என்பது சந்தேகம்‌ என்றும்‌: 


29 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


௮ந்தப்‌ பத்திரிகை தெரிவித்தது. அந்தச்‌ சந்தேகத்தை 
நிவர்த்திக்க அவர்‌ தம்முடைய 30-ஆவது வயதில்‌ 
பார்லிமெண்டில்‌ அங்கத்தினரானார்‌, தம்‌ 40-ஆவதஅ வய 
தில்‌ இங்கிலாந்தின்‌ முதல்‌ யுத்த சபையில்‌ ஓர்‌ அங்கத்தின 
ரானார்‌. உலகம்‌ முழுவதும்‌ அவரைப்‌ புகழும்‌ சந்தர்ப்பம்‌ 
ஏற்பட்டது. ஆன்ட்வெர்ப்‌, டார்டெனெல்ஸ்‌ சம்பந்த 
மாக அவரைப்‌ போற்றாதவர்‌ கிடையாது. 

அவர்‌ கடைசியாக ஒரு முறை இந்தியாவுக்கு வர 
வேண்டியிருந்ததை இங்கே சூறிப்பிடுவ.து அவசியம்‌. அது 
ஒரு போலோ? பந்தயத்தைப்‌ பொறுத்தது, அவர்‌ 
படையினர்‌ மூன்று வருஷங்களாக அகில இந்தியப்‌ 
“போலோ? பந்தயத்தில்‌ கலந்து ஷீல்டு வாங்க முயற்சித்‌ 
தார்கள்‌. “ எவ்விதத்திலும்‌ இந்தத்‌ தடவை நாம்‌ வெற்றி 
பெற வேண்டியதுதான்‌ £ என்று வைராக்கியம்‌ செய்து 
அதைப்‌ பூர்த்தி செய்வதற்காகவே வின்ஸ்டன்‌ இந்தியா 
வுக்கு வந்திருந்தார்‌, விளையாடித்‌ தாமே 3 கோல்களை 
ஜெயித்து, ஷீல்டையும்‌ வாங்கினார்‌. 

முதன்‌ முதல்‌ அவர்‌ இந்தியாவுக்கு வந்த சமயத்திலும்‌ 
ஒரு முக்கிய சம்பவம்‌ ஏற்பட்டது. கப்பலிலிருந்‌து இறங்கிப்‌ 
படல்‌ ஏறி அவர்‌ நண்பருடன்‌ கரையை அடையும்‌ தரு 
ணம்‌, அலையின்‌ வேகத்தால்‌ படகு நாலைந்து அடி. உயரம்‌ 
ஏற்றி இறக்கி உலுக்கப்பட்டது. அச்சமயம்‌ வின்ஸ்டன்‌, 
கரையிலிருக்த வேலிக்‌ குழாய்‌ ஒன்றைப்‌ பிடித்து வெளியே 
௮ம்போ௮ அவரது வலது தோள்பட்டையின்‌ எலும்பு பிசு, 
எக்காலத்திலும்‌ சிகச்சைக்குக்‌ கட்டுப்படாமல்‌ போய்‌ 
வீட்டஅ. அவருடைய வலது தோளில்‌ இப்பொழு.தம்‌ ஒரு 
தோல்‌ வார்ப்பட்டை பொருத்தப்பட்டிருக்கும்‌. இப்பேர்ப்‌ 


20 


போர்‌ வேட்கை 


பட்ட கஷ்ட நில்மையும்‌ அவருடைய “போலோ? பந்த 
யத்தின்‌ குறுக்கே கிற்கவில்லை. விளையாடியபோது அடிக்‌ 
கடி மிகவும்‌ கஷ்டப்பட்டுத்‌ தோள்பட்டையைச்‌ சரிப்படுத்‌ 
தஇக்கொண்டார்‌. 

(போலோ? வெற்றியின்‌ பிறகு தம்‌ ராணுவப்‌ பதவியை 
ராஜீநாமா செய்துவிட்டு, ஸுடானில்‌ நடந்த படையெடுப்‌ 
பைப்‌ பற்றித்‌ தாம்‌ எழுதிய இதழ்களை எடுத்துக்கொண்டு 
கெய்ரோவுக்குப்‌ போனார்‌. அங்கே பெர்ஸி இரார்டு என்ப 
வர்‌ பாலைவன ரயில்வே அதிகாரியாய்‌ இருந்தார்‌. காரண 
மில்லாமல்‌ கிச்னரால்‌ வெறுக்கப்பட்டவர்களில்‌ அவரும்‌ 
ஒருவர்‌. அவர்‌ உதவியால்‌ தம்‌ புத்தகத்திற்கு வேண்டிய 
சிலை முக்கிய விஷயங்களைக்‌ கிரகித்துக்கொண்டு, வின்ஸ்டன்‌ 
இங்லொர் க்குத்‌ திரும்பி, ஸுடான்‌ படையெழுச்சியைப்‌ 
பற்றிய “திரிவர்‌ வார்‌” (ஆற்று யுத்தம்‌) என்னும்‌ புத்த 
கத்தை வெளியிட்டார்‌, 1899-ல்‌ வெளிவந்த இந்தப்‌ புத்த 
கம்‌ ஆன மாதத்தில்‌ மறுபடியும்‌ பதிப்பிக்கப்பெற்று, பத்தி 
ரிகை உலகின்‌ நன்மதிப்பையும்‌, உலகப்‌ பிரமுகர்களின்‌ 
ஆசியையும்‌ பெற்றது. ஆயினும்‌, அபிப்பிராய பேதம்‌ 
கொண்டவர்களும்‌ சிலர்‌ இருந்தனர்‌. இச்னரின்‌ கொடிய 
கொள்கைகளைத்‌ தாக்கிச்‌ சர்ச்சில்‌ சில இடங்களில்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. அவர்‌ யுத்தத்தில்‌ படுகாயப்பட்ட எதிரிகளிடம்‌ 
இரக்கமென்பதே காட்டாத கொடியர்‌ என்று எழுதியிருக்‌ 
இருர்‌. மகமதிய மதத்‌ தலைவரான மகதியின்‌ சமாதியைக்‌ 
கூடப்‌ பார்க்கச்‌ சகியாததனால்‌, கிச்னர்‌ அந்தச்‌ சமாதியைக்‌ 
கூட இடித்துத்‌ தகர்த்தெறியும்படி உத்தரவிட்டாராம்‌. பிரே 
தத்தை எடுத்தபின்‌, அதன்‌ அண்டித்த தலை கெய்ரோ 
போய்ச்‌ சேரும்வரை கைக்குக்‌ கை மாற்றிக்கொண்டு 


31 ்‌ 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


போகப்பட்டதாம்‌. இச்னரின்‌ விரத்தைப்பற்றி மேற்கூறிய 
வாறு வின்ஸ்டன்‌ தம்‌ புத்தகத்தில்‌ எழுதியிருக்கிறார்‌. 
ஸுடான்‌ பிரதேசத்தை இந்த முறையில்‌ ஆள்வதென்றால்‌ 
இச்னர்‌ வெற்றிபெறாமல்‌ இருந்திருப்பதே சிலாக்கியமென்று 
அவர்‌ அபிப்பிராயப்பட்டார்‌. பிற்காலத்தில்‌, காமன்ஸ்‌ சபை 
யிலும்‌ அவர்‌ இந்தத்‌ தீச்‌ செயல்களை எடுத்துக்‌ கூறி ஆவேசத்‌ 
அடன்‌ கண்டி. த்திருக்கிறார்‌. 

1899-ல்‌ ஓல்டுஹாம்‌ தொகுதியின்‌ காமன்ஸ்‌ சபை 
அங்கத்தினர்‌ இருவரில்‌ ஒருவர்‌ இறந்தார்‌, அந்த 
ஸ்தானத்துக்கு வின்ஸ்டன்‌ பலமாகப்‌ போட்டியிடுவ 
தென்று தீர்மானித்தார்‌. முதலாவது தேர்தல்‌ பிரசாரத்‌ 
இதன்போது, லிபரல்‌ கட்சியின்‌ சார்பாகத்‌ தம்மோடு 
போட்டியிட்ட வால்டர்‌ ரன்சுமன்‌ என்பவர்‌ தம்மைப்‌ 
பற்றிக்‌ கேவலமாகப்‌ பேசியதை அறிந்து அவரைத்‌ தாக்கி 
ஞர்‌. ஆப்பிரிக்காவில்‌ அம்டுர்மான்‌ போர்க்களத்தில்‌ தாம்‌ 
நாட்டின்‌ ஈன்மைக்காகப்‌ போர்‌ புரிக்துகொண்டிருக்‌ 
கையில்‌, சுயநலம்‌ ஒன்றையே கருதித்‌ தேர்தலில்‌ போட்டி 
யிடும்‌ அரிய தொண்டில்‌ ரன்சிமன்‌ உழைத்துவந்தா ரென்‌ 
அம்‌, போர்முனையில்‌ பிரிட்டன்‌ வெற்றிபெற்ற போது அவர்‌ 
தேர்தலீல்‌ படுதோல்வி யுற்றார்‌ என்றும்‌ வேடிக்கையாகப்‌ 
பேசி ஜனங்களுக்கு உண்மையை விளக்கினார்‌. தேர்தல்‌ 
இனம்‌ வந்தது. பலத்த போட்டி, ரன்சிமன்‌ வெற்றி 
பெற்றார்‌. 1209 ஓட்டுகள்‌ வித்தியாசத்தில்‌ வின்ஸ்டன்‌ 
தோற்றார்‌. இந்தத்‌ தோல்வியினால்‌ ஜனங்கள்‌ வருந்தினர்‌, 
வின்ஸ்டன்‌ மட்டும்‌ மனம்‌ தளரவில்லை. எப்படியும்‌ மறு 
முறை இதே தொகுதிக்கு நின்று எதிர்‌ ௮பேட்சகர்களை 
முறியடித்துவிடவேண்டு மென்று சபதம்‌ செய்தகொண் 


22 


போர்‌ வேட்கை 


டார்‌. தோல்வியின்‌ பிறகு மிகவம்‌ ஊக்கமாக வேலை 
செய்து, ஓல்டுஹாம்‌ தொகுதியின்‌ ஓட்டர்களுக்குப்‌ பாடு: 
பட்டு, பிற்கால உதவிக்கு வேண்டிய அஸ்திவாரத்தைப்‌. 
பலமாகப்‌ போட்டார்‌. அவருக்குப்‌ பாதகமாக ஓட்டுக்‌ 
கொடுத்தவர்களெல்லாம்‌ மனம்‌ வருந்தும்படி. தம்‌ வல்லமை 
யைக்‌ காண்பித்தார்‌. இந்தச்‌ சமயத்தில்தான்‌ தென்‌ ஆப்பி 
ரிக்காவில்‌ யுத்தம்‌ ஆரம்பித்தது. வின்ஸ்டனும்‌ புறப்பட்டார்‌. 
அவருக்கு அப்பொழுது வயது 25 பூர்த்தியாகவில்லை, 
அதுவே ஓர்‌ ஒப்பற்ற புகழ்‌ என்றும்‌, அதற்குச்‌ சமான 
மாக நெப்போலியன்‌ ஒருவரின்‌ ஒீர்த்திதான்‌ நிற்கும்‌ என்‌ 
அம்‌ உலகத்தார்‌ புகழ்ந்தார்கள்‌. 


33 


சர்‌—3 


3. தெள்‌ ஆப்பிரிக்காவில்‌ -- போயர்‌ யுத்தம்‌ 


யிற்றுப்‌ பசியைக்கூடக்‌ கவனிக்காமல்‌, தனக்கு 

இரைக்கும்‌ உதவாத சர்ப்பங்களையே தேடித்‌ 
திரியும்‌ ரிப்பிள்ளைக் குச்‌ சமானமானவர்‌ வின்ஸ்‌ 
டன்‌, தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ யுத்தம்‌ கடக்கையில்‌, அவர்‌ கேப்‌ 
டவுன்‌ துறைமுகத்தை யடைந்தார்‌. லேடிஸ்மித்‌ என்னுமிடத்‌ 
அக்குப்‌ போய்ச்‌ சேரவேண்டும்‌. போயர்கள்‌ அந்த நகரைச்‌ 
சூம்ச்சகொள்ளுமுன்‌ அங்கு போகவேண்டும்‌, கேப்‌ 
டவுனிலிருந்து டர்பனுக்கு கப்பலில்‌ பிரயாணமானார்‌. டர்‌ 
பனிலிருக்து ரயில்‌ மார்க்கமாய்‌ எஸ்ட்கோர்ட்‌ என்னுமிடத்‌ 
க்குப்‌ போய்ச்‌ சற்று இளைப்பாறிக்‌ கொண்டார்‌. பொழுது 
புலர்க்த௮. சேனைத்‌ தளகர்த்தர்‌ ஏதோ ஓர்‌ இடத்தில்‌ முன்‌ 
னேறிவர முடியாமல்‌ தடுக்கப்பட்டிருக்கிறார்‌. உதவிக்கு 
ஒரு சிறு ரயில்‌ வண்டி புறப்பட்டது, காப்டன்‌ ஹால்‌- 
டேன்‌ என்பவர்‌ தலைமை வூத்தார்‌. வின்ஸ்டன்‌ சர்ச்சிலை 
யும்‌ அவர்‌ அழைத்துக்கொண்டு போனார்‌. லேடிஸ்மித்துக்‌ 
கும்‌ எஸ்ட்கோர்ட்டுக்கும்‌ 40 மைல்தான்‌. ஆனல்‌, போகும்‌ 
மார்க்கமெல்லாம்‌ போயர்‌ வீரர்களின்‌ குண்டுமாரியை 
எதிர்பார்த்தக்கொண்டே போகவேண்டும்‌. பெரிய சம்‌ 
பவம்‌ ஓன்றும்‌ ஏற்படாமல்‌ லேடிஸ்மித்‌ அக்ஞு எட்டு மைல்‌ 
சமீபத்தில்‌ ரெருங்கிவிட்டார்கள்‌. போயர்கள்‌ குண்டுமாரி 
பொழிந்தனர்‌. உடனே தண்டவாளத்தின்‌ கு௮க்கே 
போடப்பட்ட ஒரு குண்டால்‌ தடுக்கப்பட்டு ரயில்‌ வண்டி. 


34 


போயர்‌ யுத்தம்‌ 


யும்‌ நின்றது. மூன்று வண்டிகள்‌ இணை பிரிந்து அப்பால்‌ 
விழுந்தன. ஓரு வண்டி பாதையில்‌ விழுந்துவிட்ட அ, 
இந்தப்‌ பேராபத்தில்‌ சிக்கிக்கொண்டு என்ன செய்‌ 
வார்கள்‌ ! பத்திரிகைக்கு நிருபராக வந்த வின்ஸ்டனுக்கு 
என்ன அதிகாரமிருக்றெது ? உதவிபுரியலாம்‌ ; அதற்கு 
அனுமதி வேண்டாமா 2 காப்டன்‌ ஹால்டேன்‌ அதிகாரம்‌ 
கொடுத்தார்‌. சர்ச்சில்‌ ஆரம்பித்துவிட்டார்‌. மற்ற வண்டி 
களிலிருந்த வீரர்களை வெளியேற்றி, எதிரிகளின்‌ மீத பதி 
அக்குப்‌ பதில்‌ குண்டுமாரி பொழியும்படி உத்தரவிட்டார்‌. 
மற்றவர்களைக்‌ கொண்டு வழி மறித்துக்கொண்டு விழுந்து 
இடக்கும்‌ வண்டியைச்‌ சற்று பாதைக்கு அப்புறம்‌ தள்ளி 
யும்‌ போதுமான அளவுக்குச்‌ செளகரியம்‌ ஏற்படாமல்‌ 
போயிற்று. இனியும்‌ காத்‌ துக்கொண்டிருந்தால்‌ மோசம்‌ 
வந்துவிடும்‌. ஏற்கனவே 10-கிமிஷம்‌ தாமதித்தவிட்டனர்‌, 
காயப்பட்டவர்களும்‌ மற்றவர்களும்‌ இஞ்சினில்‌ அங்கு 
மிங்கும்‌, ஓரிடமும்‌ காலியில்லாமல்‌, தொத்திக்கொண்டு 
போனார்கள்‌. குண்டுமாரி பொழிந்‌அகொண்டே மற்ற 
வீரர்களும்‌ இஞ்சினைப்‌ பின்பற்றினார்கள்‌. ஆனால்‌ என்ன 
பயன்‌? காரியம்‌ மிஞ்சிவிட்டஅ. இஞ்சின்‌ ஓர்‌ ஆற்‌ 
அப்‌ பாலத்தை அடைந்ததும்‌ எல்லோரும்‌ ஆற்றில்‌ கூதித்‌ 
தார்கள்‌. ஓடி ஒளிந்தவர்‌ சிலர்‌, பிடிபட்டுக்‌ கைதியானவர்‌ 
பலர்‌. சிலர்‌ குண்டுகளால்‌ கொல்லப்பட்டனர்‌. சர்ச்சிலோ, 
ஆற்றங்கரையின்‌ ஒரு புதரில்‌ ஒளிர்‌ அகொண்டார்‌. ஆனல்‌, 
இந்தச்‌ செய்கை நெருப்புக்கோழி தலையை மணலில்‌ புதைத்‌ 
அக்‌ கொண்டு உடம்பும்‌ மறைந்து விட்டதென்று நினைப்பது 
போல்தான்‌. குண்டுகள்‌ வரு விழுந்தன. எதிரிகளில்‌ இரு 
வர்‌ குண்டுமாரி பொழிகர்‌.துகொண்டே ஒட்டினர்‌. சர்ச்சில்‌ 


35 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 

சரணடைந்தார்‌. கைது செய்யப்பட்டார்‌. காயமடைந்தவர்‌ 
களைச்‌ சுமந்துகொண்டு ஓடி. மறைந்த இஞ்சினில்‌ அவர்‌ 
கைத்‌ துப்பாக்கியையும்‌ விட்டுவிட்டதால்‌ வேறு மார்க்க 
மில்லை, மற்றக்‌ கைதிகளுடன்‌ ஆட்டு மந்தைக்‌ கூட்டத்தில்‌ 
தாமும்‌ ஓர்‌ அடுபோல்‌ சென்றார்‌. 6-மணி நேரம்‌ கொடும்‌ 
பூக்கும்‌ தாகத்துக்குமிடையே அவர்‌ நடத்திச்‌ செல்லப்பட்‌ 
டார்‌. அன்றிரவு மாட்டிறைச்சி கிடைத்தத. குளிர்காயக்‌ 
கொஞ்சம்‌ செருப்பும்‌ கிடைத்தது. கொஞ்சம்‌ மூளை வேலை 
செய்தது. மறுதினம்‌ காலையில்‌, எப்படித்‌ தப்பி ஓடலா 
மென்ற ஆலோசனை செய்தார்‌. தங்கியிருந்த பொட்டலில்‌ 
படுக்கைக்கென்று பரப்பப்பட்ட வைக்கோலில்‌ மறைந்து 
படுத்துக்கொள்ள யோசித்தார்‌. பருந்து போல்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்த காவலர்க்கிடையில்‌ இது சாத்தியமா? 
மேலும்‌, அவர்‌ மற்றவர்களுடன்‌ அங்கிருந்து வேறிடத்திற்‌ 
குக்‌ கடத்தப்பட்டார்‌. மறுகாள்‌ முழுவஅம்‌ நடந்துசென்ன 
எல்லோரும்‌ எலன்ஸ்லேட்‌ என்ற ரயில்வே ஸ்டேஷனை 
௮டைந்தார்கள்‌. அன்றிரவே ரயில்‌ ஏறி பிரிடோரியாவுக்குப்‌ 
போய்ச்‌ சேரவேண்டு மென்று ஏற்பாடு, சர்ச்சில்‌ தம்மை 
விட்டுகிடும்படி எவ்வளவோ மன்றாடினார்‌. தாம்‌ போரில்‌ 
சம்பர்தப்பட்டவரில்லை என்றும்‌, தாம்‌ ஒரு பத்திரிகை நிருப 
ரென்றும்‌ எடுத்துக்‌ கூறியும்‌ பயன்படவில்லை. கவனித்த 
வரையில்‌ சண்டைபோடும்‌ சாமர்த்தியத்தில்‌ அவரே எல்‌ 
லோரிலும்‌ பெரியவர்‌ என்றும்‌, ஆகையால்‌ விடுதலை செய்ய 
முடியாதென்றும்‌ பகைவர்‌ சொல்லிவிட்டனர்‌. எவ்வளவோ 
மன்றாடிக்‌ கேட்டுக்கொண்ட பிறகு, அபீஸர்கள்‌ ரகத்தில்‌ 
அவரையும்‌ சேர்த்து (ஸ்டேட்‌ மாடல்‌ பாடசாலை யில்‌ 
கொண்டுபோய்‌ அடைத்தார்கள்‌. ஏற்கனவே அந்த 


25 


போயர்‌ யுத்தம்‌ 


இடத்தில்‌ 60-பிரிட்டிஷ்‌ அபீஸர்கள்‌ காவலில்‌ இருக 
வந்தார்கள்‌. 

இதற்குள்‌ சர்ச்சிலின்‌ இர்த்தி எங்கும்‌ பரவலாயிற்று, 
தப்பிப்‌ பிழைத்தவர்க ளெல்லோரும்‌ சர்ச்சிலே தாங்கள்‌ 
பிழைத்ததற்குக்‌ காரணமென்றும்‌, காயம்பட்ட வீரர்களைச்‌ 
சுமந்தவந்த இஞ்சின்‌ தப்பிப்‌ போய்ச்‌ சேர்ந்ததற்கும்‌ 
அவரே காரணமென்றும்‌ புகழ்க்து பலவிடங்களுக்கும்‌ 
கடிதமூலம்‌ தெரிவித்தார்கள்‌. ரயில்பாதை அதிகாரிகளும்‌ 
அவருடைய ஒப்பற்ற இறமையை மெச்‌௫ினார்கள்‌. 


காவலில்‌ இருக்கும்போ.அ, காலத்தைக்‌ கழிப்பதற்கா 

கச்‌ சர்ச்சில்‌ சல புத்தகங்களைப்‌ படித்துக்கொண் 
டிருந்தார்‌. எனினும்‌ அவர்‌ புத்தியெல்லாம்‌ எப்படித்‌ 
தப்பித்‌ துக்கொண்டு போவதென்ற ஓரே வழியில்‌ சென்ற ௮. 
எங்கே பார்த்தாலும்‌ கடுமையான பாரா. ௬வருக்கு மேல்‌ 
ஆறடி. உயரம்வரை இரும்பு முள்வேலிகள்‌. சர்ச்சில்‌, 
காப்டன்‌ ஹால்டேன்‌, ஒரு ஸார்ஜண்டு — இம்மூவரும்‌ சதி 
யாலோசனை செய்துபார்த்தார்கள்‌. ஒன்றும்‌ புலப்பட 
வில்லை. 

ஒரு நாள்‌ மாலை நேரத்தில்‌, சர்ச்சில்‌, காவல்காரர்களின்‌ 
நடமாட்டம்‌ அதிகமில்லாத ஒரு மூலையை ௮ணுூச்‌ சுவரில்‌ 
ஏறினார்‌. பஅம்கிப்‌ பதுங்கி, மெதுவாகச்‌ சுவருக்கு அப்‌ 
புறம்‌ குதித்து, சற்றும்‌ அசையாஅ ஒரு புதருக்குள்‌ படுத்‌ 
இருந்தார்‌. மற்ற நண்பர்‌ இருவரும்‌ இதே முறையைக்‌ 
கையாளுவர்‌ என்று அவர்‌ வெகுநேரம்‌ எதிர்பார்த்து வீணா 
யிற்று, என்ன செய்வது! போயர்‌ பாஷையும்‌ தெரியா ௮. 
காபிர்‌ பாஷையும்‌ தெரியா அ, ஏதாவது ஒரு சந்தேகத்தின்‌ 


37 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


மேல்‌ தம்மைப்‌ பகைவர்‌ தேடப்‌ புறப்பட்டுவிட்டால்‌ 2 
௮கப்பட்டுக்கொண்டால்‌ உடனே பலிதான்‌. ஒரு மணி 
நேரம்‌ புதரில்‌ இடந்தார்‌. அந்தப்‌ புதர்‌ ஒரு வீட்டுக்குப்‌ பின்‌ 
புறம்‌ உள்ளத. வீட்டிலிருக்து யாரோ இருவர்‌ வந்து 
அவர்‌ படுத்துக்கிடக்கும்‌ புதருக்கு வெகு சமீபத்தில்‌ நின்று 
கொண்டு ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. தெய்வச்‌ 
செயலாய்‌ அவர்கள்‌ சர்ச்சிலைக்‌ கவனிக்கவில்லை, அவர்கள்‌ 
போன பின்பு ஒரு நாய்‌ வந்து அவரைக்‌ கண்டு குரைத்த அ. 
சர்ச்சிலுக்கு உயிர்‌ போய்ப்‌ போய்‌ வந்தது. மெதுவாக 
அவர்‌ அங்கிரும்‌௮அ கழுவினார்‌. அவர்‌ மூன்று வாரத்துக்கு 
மேல்‌ காவலி லிருக்தபோது டச்சுதேசத்துப்‌ பாதிரியார்‌ 
ஒருவர்‌ அவருடன்‌ கைதியாயிருந்தார்‌. அவருடைய உடை 
சையும்‌ தொப்பியையும்‌ ஏற்கனவே சர்ச்சில்‌ வாங்கிவைத்‌ 
திருந்தார்‌. அந்த உடுப்புகள்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ அவருடைய 
அடையாளத்தை மறைத்துக்கொள்ள உதவின. அவர்‌, 
தைரியத்தைக்‌ கைவிடாமலும்‌, பிறர்‌ கவனத்தைக்‌ கவராம 
அம்‌, பிரிடோரியா நகரத்தை அடைந்தார்‌. 

பின்பு என்ன செய்வதென்று தோன்றவில்லை, 
விடிந்அலிட்டால்‌ அவரைத்‌ தேட ஆரம்பித்தவிடுவார்கள்‌. 
போர்ச்சுகீசிய எல்லை 400 மைலுக்கு அப்பால்‌ இருந்தத. 
வழியும்‌ தெரியாது. கையில்‌ தேசப்‌ படமும்‌ இல்லை. எப்படி 
யரவது, ஓடும்‌ ரயிலில்‌ தொத்திக்கொண்டுதான்‌ போய்ப்‌ 
பார்க்கவேண்டும்‌. ௮ வர்‌ ஸ்டேஷனுக்கு வெகுஅரத்அக்‌ 
கப்பால்‌ போய்‌ நின்‌அகொண்டார்‌. ஒரு ரயில்‌ வந்த கொண்‌ 
டிருந்தது. ரயில்பாதை வளையுமிடங்களில்‌ வேகம்‌ சற்று 
குறைவாயிருக்குமாதலால்‌ ஒரு வளைவுக்கருகில்‌ போய்ச்‌ 
காத்றுக்கொண்டிருந்தார்‌. மறுதினம்‌ பகைவர்‌ தம்மைத்‌ 


28 


போயர்‌ யுத்தம்‌ 


தேட அரம்பித்‌,து, அவர்கள்‌ கையில்‌ சிக்கக்கொண்டால்‌ ஏற்‌ 
படக்கூடிய அன்பத்தைவிட ரயிலில்‌ தொத்திக்கொள்ள 
முயற்ப்பதால்‌ ஏற்படும்‌ விபத்தே சிலாக்கியம்‌ என்னு தீர்‌ 
மானித்தார்‌. ரயில்‌ அவர்‌ அருகில்‌ வரும்போது, அவர்‌ சா.து 
ரியமாகத்‌ தாவி ஏறி, இரண்டு வண்டிகளுக்‌ கடையே 
யுள்ள கொக்கியில்‌ உட்கார்ந்துகொண்டார்‌. அப்படியே 
தூங்கிப்போய்விட்டாராம்‌. பொழுது புலர்வதற்குச்‌ சற்று 
முன்பு விழித்‌.துக்கொண்டு, ஒரு புதருக்குள்‌ குதித்து மறைச்‌ 
தார்‌. நல்லவேளையாகக்‌ காயமில்லை, 
சூரியோதயமாயிற்று, அவர்‌ காவலில்‌ இருந்துவந்த 
ஜெபிலில்‌ அன்றைய இனம்‌ அவருக்கு க்ஷவரம்‌ செய்ய வந்த 
நாவிதன்‌ அவரைக்‌ காணாமல்‌ விசாரித்தான்‌, அவர்‌ குளிக்‌ 
கப்‌ போயிருக்கிறாரென்ற காப்டன்‌ ஹால்டேன்‌ தெரிவித்‌ 
தார்‌. நாவிதன்‌ இந்த விஷயத்தை அதிகாரிகளிடம்‌ தெரி 
வித்துவிட்டுத்‌ தான்‌ வேறிடத்அக்குப்‌ போய்விட்டான்‌. 
எங்கும்‌ பரபரப்பு ஏற்பட்டது, எதிரிகள்‌ முகத்தில்‌ 
கோபாக்கினி ஜொலித்த.து. நாலா பக்கங்களுக்கும்‌ ஆட்கள்‌ 
அனுப்பப்பட்டனர்‌. தந்திகள்‌ பறந்தன. வழியில்‌ நடந்து 
போகும்‌ ஒவ்வொருவரையும்‌ சோதிக்கலானார்கள்‌. பத்தி 
ரிகைகளில்‌ எல்லாம்‌ சர்ச்சிலுடைய அடையாளங்களை வரு 
ணித்து; அவரை உயிருடனோ சவமாகவோ ஓப்புவிப்பவ 
ருக்கு 25-பவுன்‌ இனாம்‌ கொடுக்கப்படுமென்று ராணுவ 
அதிகாரிகள்‌ விளம்பரம்‌ செய்திருந்தார்கள்‌. ரயில்பாதை 
யின்‌ வழியெல்லாம்‌ தேடினார்கள்‌. வேறு யார்‌ ஓடியிருக்‌ 
தானும்‌ இவ்வளவு ஆர்ப்பாட்டம்‌ செய்திருக்கமாட்டார்கள்‌. 
எதிரிகள்‌ பூரணவெற்றி பெருததற்கும்‌, இன்னும்‌ பல்வேறு 
இடையூறுகளுக்கும்‌ காரணபூதராக விளங்கிய சர்ச்சில்‌ 


99 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


தப்பித்தக்கொண்டதில்தான்‌ எல்லா அதிகாரிகளுக்கும்‌ 
சேஃ வருத்தம்‌. 

பிரிட்டிஷ்காரர்களிடம்‌ ௮னுதாபமுள்ள ஒவ்வொருவர்‌ 
வீடும்‌ சோதனையிடப்பட்டது. பல பிரிட்டிஷ்காரர்கள்‌ 
காடு கடத்தப்பட்டனர்‌. எங்கும்‌ இதே பேச்சுத்தான்‌. அர 
சாங்க நிர்வாகம்கூட பல நாட்கள்வரை சரிவர நடைபெற 
வில்லையாம்‌. யுத்தகிருபர்‌ என்ற முறையில்‌ சர்ச்சிலுக்குச்‌ 
சுதந்திரம்‌ அளிக்கப்பட்ட தென்றும்‌, அவர்‌ மிகவும்‌ நல்லவ 
ரென்றும்‌, தந்திரமாகச்‌ சில பத்திரிகைகள்‌ விளம்பரங்கள்‌ 
வெளியிட்டிருக்தன. ஓன்னும்‌ பலிக்கவில்லை. 

உயிரைப்‌ பொருட்படுத்தாது வேகமாய்‌ ஓடிக்கொண்‌ 
டிருந்த ரயிலிலிருக்து குதித்து ஒரு புதரில்‌ ஓளிந்‌அகொண் 
டிருந்த சர்ச்சிலுக்குப்‌ பசிக்காதா ? தாக மெடுக்காதா 2 
பட்டப்‌ பகலீல்‌ பல போயர்கள்‌ காட்டுச்‌ சாலைகள்‌ மார்க்க 
மாய்‌ வந்து போய்க்கொண்டிருக்தார்கள்‌. தலையைத்‌ தாக்‌ 
இனால்‌, யாராவது பார்த்துவிட்டால்‌ என்ன செய்வது? 
மீர்‌ வேட்கையை அடக்கிக்கொண்டு சோர்வுற்றுக்‌ இடம்‌ 
தார்‌ சர்ச்சில்‌, பொழுதுபோயிற்று, சந்திரன்‌ ஒளி பிர 
காரித்தது. பாதைகளில்‌ ஜனங்கள்‌ நடமாடவில்லை. அவர்‌ 
மெதுவாக ஊர்ந்து சென்று, அருகாமையிலிருந்த ஓர்‌ ௮ரு 
வலியை அடைந்து, வேண்டியமட்டும்‌ தண்ணீர்‌ குடித்தார்‌. 

எதிரிகளின்‌ பிரதேசத்தைத்‌ தாண்ட இன்னும்‌ 
பாதித்‌ தரத்துக்கு மேல்‌ இருக்கும்‌, ரயிலில்‌ தொத்திச்‌ செல்‌ 
ம்‌ தந்திரமே சிறந்தது. அனால்‌, பசிப்பிணியாலும்‌, எதிரி 
களின்‌ கொடுமைகளால்‌ வருந்தியதாலும்‌ ஏற்பட்ட சோர்வு 
அதிகரிக்கவே, அவர்‌ வலுவற்றுக்‌ கீழே விழுந்து முழந்தா 
ஸிட்டுக்‌ கடவுளைத்‌ தோத்திரம்‌ செய்தார்‌, அ௮னாதையாகிய 


40 


போயர்‌ யுத்தம்‌ 


சர்ச்சிலுக்குத்‌ தெய்வமே அணைபுரிந்தது. அருகாமையில்‌ 
ஒரு கிராமம்‌ இருந்தது. ௮ சுரங்கத்தொழில்‌ செய்வோர்‌ 
வசிக்கும்‌ கிராமம்‌. அங்கே போனால்‌ எப்படியாவது பசிப்‌ 
பிணியையாவ.து ஆற்றிக்கொள்ளலாம்‌ என்று நம்பினார்‌. 
கேட்பவர்களுக்குத்‌ தம்மை யாரென்று தெரிவித்துக்‌ 
கொள்ளவேண்டாமா ? ஒரு பொய்க்‌ கதை கட்டி ஒத்திகை 
பார்த்துக்கொண்டார்‌. 

௬ரங்கக்‌ கிராமத்துக்குச்‌ சென்று, ஒரு பெரிய பங்க 
ளாவின்‌ ஜன்னல்‌ பக்கம்‌ நின்றுகொண்டு, உள்ளேயிருந்த 
ஒருவரைப்‌ பார்த்த, தாம்‌ போயர்‌ படையில்‌ சேவகஞ்‌ 
செய்தவரென்றும்‌, தமக்கு ஆங்கில பாஷை தெரியுமென்‌ 
அம்‌, ரயில்‌ ஓடும்போது தவறிக்‌ கீழே விழுந்துவிட்டதாக 
வும்‌ சொல்லிவிட்டுச்‌ சோர்ந்தார்‌. மற்ற யாரையும்‌ எய்த்து 
விடலாம்‌. ஆனால்‌ இந்தக்‌ கதையைக்‌ கேட்டுக்கொண் 
டி ருந்தவர்‌ ஓர்‌ ஆங்கிலேயர்‌. அவர்‌ டி.ரான்ஸ்வாலில்‌ குடி 
யேறி வெகுகாலமாயிற்று. அவர்‌ என்ன செய்தார்‌ தெரி 
யுமா? சர்ச்சிலைக்‌ கையைப்‌ பிடித்துப்‌ பர பரப்புடன்‌ உள்ளே 
இழுத்‌.அக்‌ கொண்டு போய்‌, : நீ வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ என்று 
எனக்குத்‌ தெரியும்‌. உன்‌ கரடியை இங்கே விடாதே? 
என்று சொல்லி, அவருக்கு ஸ்நானம்‌ செய்வித்து, நல்ல 
உண்டியும்‌ ஆடைகளும்‌ அளித்து உபசரித்தார்‌. அன்று 
அபயமளித்த இந்தப்‌ பெரியார்‌ ஹவார்டு என்பவர்‌. இவ 
ருடன்‌ ஒரு நண்பர்‌ இருந்தார்‌. டி.யூஸ்‌ நாப்‌ என்று பெயர்‌, 
சல நாட்களுக்கு முன்பு சர்ச்சில்‌ அபேட்சகராக நின்ற 
ஓல்டூஹாம்‌ தொகுதியைச்‌ சேர்ந்தவர்‌, இருவரும்‌ சேர்ந்து 
சர்ச்சிலை இரண்டு தினங்கள்வரை சுரங்கத்திலேயே ரகசிய 
மாய்ப்‌ போஷித்து வந்தார்கள்‌. அருகேயுள்ள மற்றும்‌ லெ 


41 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ஆங்கிலேயர்களும்‌ சேர்ந்து சர்ச்சிலுக்கு டாக்டர்‌ பென்‌ 
டாக்‌ என்று போலிப்‌ பெயர்‌ சூட்டி, அவரை டச்சுக்காரர்‌ 
களின்‌ எல்லையில்‌ சேர்ப்பிக்கவேண்டிய ரகசிய ஏற்பாட்‌ 
டில்‌ முனைந்தார்கள்‌. 

இந்த உத்தம நண்பர்களுக்கு ஒரு டச்சு வர்த்தகர்‌ 
சிரேகதர்‌. அவர்‌ டச்சுப்‌ பிராந்தியத்திற்குச்‌ சில சரக்கு 
களைக்‌ கூட்ஸ்‌ வண்டியில்‌ ஏற்றுமதி செய்தகொண்டிரும்‌ 
தார்‌. மூட்டைகளுக்கு அடியில்‌ சர்ச்சிலைப்‌ படுக்கவைத்து 
டச்சு எல்லையைச்‌ சேர அவர்‌ உதவிபுரிக்தார்‌. மூட்டை 
களுக்கு அடியில்‌ இடந்த சர்ச்சிலின்‌ அன்பங்களைச்‌ சொல்ல 
வேண்டியதில்லை. கூட்ஸ்‌ வண்டி நகர்ந்து போகும்‌ வேகச்‌ 
தான்‌ எல்லோருக்கும்‌ தெரியுமே. ஆனால்‌, விரோதிகள்‌ 
கையீல்‌ அகப்பட்டுக்கொண்டு அன்புறுவதைவிட இந்தக்‌ 
கஷ்டம்‌ பெரிதல்ல. வெகு நேரத்திற்குப்‌ பிறகு வண்டியும்‌ 
எதிரியின்‌ எல்லையைக்‌ கடந்தது. இந்த உண்மையை அறிந்த 
அம்‌ சர்ச்சில்‌ அடைந்த குதாகலத்திற்கு எல்லையில்லை, 
பெருமையுடன்‌ மூட்டைகளுக்கு அடியிலிரும்‌து கிளம்பி 
ஞர்‌. தலையை வெளியே நீட்டினார்‌. சந்தோஷத்தின்‌ அளவு 
மிகுதியால்‌ கைத்‌ துப்பாக்கியை யெடுத்து ஆகாயத்தை 
கோக்கி இரண்டு வெடிகளைக்‌ கிளப்பினார்‌. ஆலை எங்கே 
போயர்‌ ஓற்றர்கள்‌ இதைக்‌ கண்டுவிடப்‌ போகிறார்களோ 
என்௮ம்‌, அதனால்‌ தமக்கு அபயமளித்த ஈண்பர்களுக்கு 
என்ன துன்பம்‌ விளையுமோ என்றும்‌ பயந்து, ஒருவாறு 
சந்தோஷத்தை அடக்கிக்கொண்டார்‌, வண்டியும்‌ லவ்‌ 
ரன்கோ மார்க்கிஸ்‌ என்ற ஸ்தலத்தை அடைந்தது, சர்ச்சில்‌ 
உடனே பிரிட்டிஷ்‌ ஸ்தானீகர்‌ ஆபீஸுக்கு ஓடினார்‌. 
அவருடைய கதையைக்‌ கேட்ட அர்த ஸ்தானீகர்‌, அவரைச்‌ 


42 


போயர்‌ யுத்தம்‌: 


சிறப்புடன்‌ வரவேற்றார்‌. தக்க மரியாதையுடனும்‌, பரி 
வாரங்களுடனும்‌ அறைமுகத்திற்று அழைத்துப்போய்‌ 
டர்பனுக்குப்‌ போகும்‌ கப்பலில்‌ அனுப்பிவைத்தார்‌, 
சர்ச்சில்‌, மிகுந்த ஆவேசத்துடன்‌ தம்மைத்‌ தேடிக்கொண் 
டி ருந்த போயர்‌ சர்க்காருக்குத்‌ தாம்‌ செளகரியமாக அங்கு 
வந்அசேர்ந்த சங்கதியைக்‌ இண்டலாகத்‌ தந்தி மூலம்‌ தெரி 
வித்தார்‌. 

டர்பனுக்குச்‌ சென்றதும்‌ சர்ச்சிலை ஒரு பெரிய ஜன 
சமுத்திரம்‌ வரவேற்றது. சர்ச்சிலின்‌ வாழ்க்கையில்‌ பொது 
ஜனங்களால்‌ வரவேற்கப்பட்டது இதுவே முதல்‌ தடவை.. 
கப்பலைவிட்டு இறங்கி மறுபடியும்‌ லேடிஸ்மித்தை நோக்கிச்‌ 
சென்றார்‌. வழியில்‌, போயர்களால்‌ ரயில்வண்டி தடுக்கப்‌ 
பட்ட போர்க்களத்தைக்‌ கண்டார்‌. தாம்‌ கைதியான 
இடத்தையும்‌ கண்டார்‌. சேனைத்‌ தலைவர்‌ ௮வரை மரியாதை 
யுடன்‌ வரவேற்று அவருடைய தரத்தைப்‌ புகழ்ந்தார்‌. 
ஆனால்‌, அந்தச்‌ சமயத்தில்‌ லார்டு கிச்னரின்‌ சூழ்ச்சியி 
ஞலோ என்னவோ, “போர்‌ புரியும்‌ ஆபீஸர்‌ ஒருவர்‌ எந்தப்‌ 
பத்திரிகைக்கும்‌ நிருபரா யிருக்கக்‌ கூடாது? என்ற ஒரு 
கட்டளை இருந்துவந்தது. ராணுவத்‌ தலைவர்‌ யோ௫த்தார்‌.. 
ஒரு சூழ்ச்சி செய்தார்‌. சர்ச்சிலைச்‌ சம்பளமில்லாத உத்தி 
யோகஸ்தராக அமர்த்திக்கொண்டார்‌. 


சர்ச்சிலின்‌ தபால்‌ பை நிறைந்து வந்தது, தாய்‌ நாட்டி 

லிருந்து வந்த கடிதங்கள்‌ எண்ணற்றவை. வேல்ஸ்‌ 
இளவரசர்‌ எட்வர்டிடமிருக்தும்‌ ஒரு கடிதம்‌ வந்தது. 
போரில்‌ ஈடர்த விவரங்களைக்‌ கேட்டு மகிழ்ந்ததாகவும்‌,. 
தமக்கு இன்னும்‌ பல அரிய விஷயங்களைக்‌ கேட்க விருப்பம்‌ 


43 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


௮திகமென்றும்‌ அவர்‌ எழுதியிருந்தார்‌. சர்ச்சில்‌ தேர்‌ 
தலில்‌ போட்டியிட்டுத்‌ தோற்றுப்போன ஒல்டுஹாம்‌ 
தொகுதியின்‌ ஓட்டர்கள்‌ பலரிடமிருக்தும்‌ ஆசி மொழிகள்‌ 
வந்தன. சர்ச்சில்‌ மறுபடியும்‌ அதே தொகுதிக்குப்‌ 
போட்டியிட்டால்‌, ௮வர்‌ பூரண வெற்றி பெறுவது நிச்‌ 
சயமென்றும்‌ தெரிவித்திருக்தார்கள்‌. 

எங்களுக்குச்‌ சைனிய பலம்‌ போதாதே, ஏ, ஆங்கிலச்‌ 
£மான்களே! என்ன செய்கிறீர்கள்‌ 2 காடுகளில்‌ நரி 
வேட்டை அடுகன்றீர்களா 2 என்று தம்முடைய ஒரு 
கட்டுரையில்‌ சர்ச்சில்‌ விரகர்ஜனை செய்திருந்தார்‌. ஆங்கி 
லேயர்கள்‌ இந்த வீர மொழியை மேற்கோளாகக்‌ கொண்டு 
பொது ஜனங்களுக்கு அதைப்‌ பல்வேறு முறையில்‌ எடுத்‌ 
அக்‌ காண்டித்து, பெரிய தொண்டர்‌ படைகள்‌ சேர்த்த 
னர்‌. சர்ச்சில்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சியைச்‌ சேர்ந்தவ 
ராயினும்‌, அடுத்த தேர்தலில்‌ அவர்‌ எந்தத்‌ தொகுதிக்கு 
நின்றாலும்‌, கட்சியின்‌ இலட்யெங்களைப்‌ பொருட்படுத்‌ 
தாமல்‌ கூடத்‌ தங்கள்‌ ஓட்டுகளைக்‌ கொடுத்து உதவுவதாக 
லிபரல்‌ கட்சியில்‌ சேர்ந்த பிரமுகர்‌ பலர்‌ வாக்களித்‌ 
திருந்தனர்‌. 

என்னே, இந்த வாலிபரின்‌ வீரத்தாகம்‌ ! கடுங்காவலி 
லிருந்து தப்பிப்‌ பிழைத்து, கேட்பதற்கும்‌ சகிக்கமுடியாத 
விபத்துக்களிலிருக்து விடுபட்டு, அன்ன ஆகாரமில்லாமல்‌ 
காட்டிலும்‌ மலையிலும்‌ ஒளிந்து இரிந்து, அரிதாகக்‌ காப்‌ 
பாற்றிய தம்‌ உயிரைச்‌ சிறிதேனும்‌ லட்சியம்‌ செய்யாமல்‌, 
எப்பொழுது தம்‌ தாய்காட்டைச்‌ சிறப்பிக்க அரிய சந்தர்ப்‌ 
பங்கள்‌ கிடைக்கும்‌ என்று தேடிரின்றார்‌ சர்ச்சில்‌. இத்‌ 
தகைய இயாக புருஷர்கள்‌ உலகத்தில்‌ மிகச்‌ சிலரே. 


ம்ம்‌ 


போயர்‌ யுத்தம்‌. 


போர்‌ கடுமையாக நடக்துகொண்டி ருக்கும்‌ 
பொழுது, சுத்த விரர்களென்று பட்டங்கள்‌ தாங்கி, 
ராணுவ உடுப்புகளைப்‌ பெருமையுடன்‌ அணிர்‌அகொண்டு,. 
போர்முனைக்கு வெகு தூரத்திற்கு அப்பால்‌ சேமமான 
இடத்தில்‌ நின்று வேடிக்கை பார்க்கும்‌ * வீரர்கள்‌ ' எண்‌ 
ணில்‌ அடங்கார்‌. ஈமது சர்ச்சிலோ அப்படியல்லர்‌. கடுமை 
யான போர்க்களத்தில்‌ நின்று யுத்தம்‌ செய்வதே அவ 
ருடைய விரதம்‌. இத்தகைய வீரர்களல்லவோ ஒரு தேசத்‌ 
தின்‌ ஜீவநாடி | 

சர்ச்சில்‌ மட்டுமன்றி அவருடைய அருமைத்‌ தாயாரும்‌ 
வேறொரு முக்கியமான அறையில்‌ ராணுவத்திற்கு உதவி 
புரிந்‌.தூ வந்தார்‌. அவர்‌ அமெரிக்க மாதானதால்‌ நன்கொடை 
களை ஏராளமாகத்‌ திரட்டிக்‌ கப்பல்‌ ஒன்று வாங்கினார்‌, யுத்‌: 
தத்தில்‌ காயப்பட்ட வீரர்களுக்குச்‌ சிகிச்சை புரியும்‌ ஆஸ்‌ 
பத்திரியாக ஏற்படுத்தி அதை டர்பனுக்கு அனுப்பிவைத்‌ 
தார்‌. அப்போது போர்களத்தின்‌ முன்னணியில்‌ சர்ச்சில்‌ 
தம்‌ சகோதரரான ஜான சர்ச்‌ என்பவர்‌ காயப்பட்டுக்‌ 
இடந்ததைக்‌ கண்டு, அவரைச்‌ சுமந்து கொண்டுபோய்த்‌ 
அறைமுகத்தில்‌ நின்ற சிகிச்சைக்‌ கப்பலில்‌ சேர்த்தார்‌. கம்‌ 
பலில்‌ தம்‌ தாயைக்‌ கண்டு அச்சரியப்பட்டார்‌. இப்படிக்‌ 
குடும்பம்‌ முழுதுமே தாய்ஈாட்டுக்காக அபாரமாய்‌ 
உழைத்துவந்தது. தியாகம்‌ வீண்‌ போகாதல்லவா 2 லேடி 
ஸ்மித்‌ கைப்பற்றப்பட்டது. எங்கு பார்த்தாலும்‌ பிரிட்டிஷ்‌. 
கொடி பறந்தது, சர்ச்சில்‌, சிறகுகள்‌ நிறையப்பெற்ற தம்‌ 
தொப்பியைத்‌ அக்கிப்‌ பிடித்துக்கொண்டு, ஆவேசத்துடன்‌ 
ஜயகோஷம்‌ செய்தார்‌. அவருடைய உற்சாகத்தின்‌ 
முறையே அலாதி, 


2] 


.வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


இப்பொழுது புரும்பாட்டின்‌ என்ற இடத்தில்‌ போர்‌ 
நடத்த வேண்டும்‌. சர்ச்சில்‌, போர்‌ முன்னணியில்‌ சில 
போயர்களால்‌ தாக்கப்பெற்றார்‌. அவர்‌ குதிரையின்‌ 
சேணங்கள்‌ தகர்த்தெறியப்பட்டன. குதிரை அவரை 
எறிந்துவிட்டு ஓட்டம்‌ பிடித்தது. கையிலுள்ள ஒரு கைத்‌ 
அப்பாக்கியைத்‌ தவிர வேறு பாதுகாப்புக்‌ இடையான. 
போயர்‌ கூட்டமொன்று சமீபித்துவிட்டது. மீண்டு 
போக வழி தடையா அ, தெய்வச்‌ செயலாக அந்தச்‌ சம 
யத்தில்‌ ஒரு பிரிட்டிஷ்‌ குதிரை வீரர்‌ அவர்‌ பக்கத்தில்‌ 
போய்க்கொண்டிருந்தார்‌. உதவிக்காகக்‌ கத்தினார்‌ சர்ச்‌ 
சில்‌. குதிரை வீரர்‌ தம்‌ குதிரையில்‌ தமக்குப்‌ பின்‌ சர்ச்சிலை 
ஏற்றிக்கொண்டு பறந்தார்‌. குதிரை இலக்குவைத்துச்‌ சடப்‌ 
பட்டத. எனினும்‌ வீரர்களைக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்த்து 
விட்டு அக்குதிரையும்‌ உயிர்‌ துறந்தது. 

சேனைகள்‌ வின்பர்க்கை நோக்கிச்‌ சென்றன. அவன்‌ 
இருந்த போயர்‌ பிரஸிடெண்ட்‌ ஓட்டம்‌ பிடித்தார்‌, சாச்சி 
லும்‌ மற்றவரும்‌ விரட்டினர்‌. அருடைய ஓப்பற்ற தந்திரங்‌ 
களாலும்‌ விடாமூயற்சியானும்‌ ஜோஹானஸ்பர்க்‌ விழுந்‌ 
தல. பிரிடோரியா கைப்பற்றப்பட்டது, பிரிட்டிஷ்‌ முர 
சொலி வானைப்‌ பிளந்தது. பிரிடோரியாவிலிருக் துதான்‌ 
சர்ச்சில்‌ காவலிலிருர்‌து முன்னால்‌ தப்பி ஓடியது, அதே பிரி 
டோரியாவல்‌ இப்பொழுது முதன்‌ முதல்‌ வெற்றியுடன்‌ 
அழைந்தவரும்‌ அவர்தான்‌. கைதியாயிருந்த காப்டன்‌ 
ஹால்டேன்‌ முதலியவர்களை அவர்‌ உடனே விடுவித்தார்‌. 
கைதிகளால்‌ ஏற்கனவே ரகசியமாய்த்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட பிரிட்டிஷ்‌ கொடி பிரிடோரியா மீது புகழுடன்‌ 
பறந்தது. 


ல்‌ 


போயர்‌ யுத்தம்‌ 


அர்ச்சிலைப்‌ புகழாதவரில்லை்‌, தாய்‌ நாட்டுக்குத்‌ தம்‌ 

கடமையைச்‌ செய்த சர்ச்சிலுக்கு ஞாபகமெல்லாம்‌ 
தாம்‌ தேர்தல்‌ போட்டியில்‌ ஓல்டுஹாம்‌ தொகுதியில்‌ 
தோற்றுப்போனது ஒன்றுதான்‌. எனவே, அவர்‌ கேப்‌ 
டவுனுக்குத்‌ இரும்பி, 1900-ல்‌ கப்பல்‌ ஏறினார்‌. இங்கலாந்‌.தூ 
வந்துசேர்ந்தார்‌. ஆப்பிரிக்கப்‌ படையெழுச்சிகளில்‌ விர 
சிங்கமெனப்‌ பெயர்‌ பெற்ற சர்ச்சை வரவேற்க ளெளதாம்ப்‌ 
டன்‌ துறைமுகத்தில்‌ காத்துக்கொண்டிருந்த ஜனத்திரள்‌ 
சொல்லும்‌ தகையதன்று, அதைக்‌ கண்டதும்‌ ஐல்டுஹாம்‌ 
தொகுதியில்‌ நடக்கப்போகும்‌ தேர்தலில்‌ வெற்றி பெற்று 
விட்டதாகவே சர்ச்சில்‌ எண்ணினர்‌. கப்பலில்‌ பிரயாணம்‌ 
செய்யும்‌ போது, தம்மைக்‌ காமன்ஸ்‌ சபைக்குத்‌ தயார்‌ 
செய்துகொள்வதற்காக, பிரயாணிகள்‌ ஈடமாடாத இட 
மாகத்‌ தேடி நின்றுகொண்டு, அலைகளின்‌ பேரிரைச்சலை 
ஓட்டர்களின்‌ ஆரவாரமெனக்‌ கற்பனை செய்துகொண்டு 
தென்‌ ஆப்பிரிக்கப்‌ போரின்‌ விவரங்களை எடுத்துக்கூறிச்‌ 
சொற்பொழிவாற்றிப்‌ பழகிக்கொண்டார்‌. பின்பு செய்யப்‌ 
போகும்‌ பிரசங்கங்களைக்‌ கப்பலிலே ஓத்திகை செய்து 
பார்த்துக்கொண்டார்‌. கப்பலை விட்டிறங்கியதும்‌ நேரே 
தம்‌ வீட்டுக்குப்‌ போனார்‌. 


7 


4. தேர்தல்‌ போர்‌ 


வீ: சிங்கம்‌ எனப்‌ பொதுமக்கள்‌ கொண்டாடும்‌ தம்‌ 
மகனை அன்புடனும்‌ பெருமையுடனும்‌ வரவேற்றார்‌ 
அன்னை அவர்‌ கார்ன்வாலிஸ்‌ வெஸ்ட்‌ என்பவரை மறு 
விவாகம்‌ செய்தகொண்டிருந்தரர்‌. இத லண்டனில்‌ நடம்‌ 
தஅ, சர்ச்சில்‌ ஐந்த இனங்கள்‌ அங்கு தங்கிவிட்டு, ஓல்டு 
ஹாம்‌ நகருக்குச்‌ சென்றார்‌, ஓல்டுஹாம்‌ நகரவாசிகள்‌, 
அரசர்‌ பெருமானை வரவேற்பது போல்‌, அவரை எதிர்‌ 
கொண்டழைத்தனர்‌. எங்கும்‌ ஒரே குதூகலம்‌, பேரிரைச்‌ 
சல்‌, தோரணங்களும்‌ கொடிகளும்‌ கண்கண்ட இடமெல்‌ 
லாம்‌ பறந்தன. * பிரிடோரியா வீரனுக்கு வழி விடுங்கள்‌ ! ? 
என்னும்‌ இரைச்சலும்‌, தோல்வியே அறியாத போர்வீரனைப்‌ 
பாருங்கள்‌ !? என்னும்‌ இடிமுழக்கமும்‌ பற்பல கூட்டங்‌ 
களுக்கடையே ஓலித்தன. * ஈம்‌ தாய்நாட்டின்‌ மகா உன்‌ 
னத புருஷனே வருக!” என்று வரையப்பட்ட வளைவுகள்‌ 
ஊரெங்கும்‌ காணப்பட்டன. 
ஓல்டுஹாம்‌ ஈகர மண்டபத்தில்‌ சர்ச்சில்‌ நுழைந்தார்‌. 
முன்பு தேர்தலில்‌ தாம்‌ தோற்றுப்போன பின்‌ நடந்த விஷ 
யங்கள்‌ பலவற்றையும்‌ தெளிவாகக்‌ கூறி, தென்‌ ஆப்பிரிக்கா 
வில்‌ நடந்த போரின்‌ விவரங்களை எடுத்துரைத்து, தாம்‌ 
காவலிலீருக்து தப்பி ஓடிய வரலாற்றையும்‌ கேட்போர்‌ 
ரஸிக்கும்படி. விவரித்தார்‌. சுரங்கக்‌ இராமம்‌ ஒன்றில்‌ ஓல்டு 
ஹாம்‌ வாசி யொருவர்‌ தமக்கு அபயம்‌ ௮அளித்ததையும்‌ 
சொன்னார்‌. கூட்டத்தில்‌ நிலவியிருக்த உற்சாக ஆரவாரத்‌ 


48 


தேர்தல்‌ போர்‌ 


தைக்‌ கண்டு சர்ச்சில்‌ தாமும்‌ அனந்தித்தார்‌. நடக்கப்‌ 
போகும்‌ தேர்தலில்‌ வெற்றி நிச்சயம்‌ என்று நம்பிக்கொண்‌' 
டார்‌. அதிர்ஷ்டதேவி தொடர்ந்து ஓடிவருகையில்‌ சர்ச்ச: 
அக்கு ஏன்‌ கவலை 2 

பிரதம மந்திரியான லார்டு ஸாலிஸ்பரியும்‌, ௮காலமாக: 
மந்திரி சபையைக்‌ கலைத்துவிட்டார்‌. எங்கும்‌ தேர்தல்‌ 
போருக்கு வேண்டிய ஏற்பாடுகள்‌ மும்முரமாக நடந்து 
வந்தன. சர்ச்சிலின்‌ முதல்‌ பிரசங்கங்களைக்‌ கேட்ட அபேட்‌ 
சகர்‌ பலர்‌ தங்களுக்காகத்‌ தங்கள்‌ தங்கள்‌ தொகுதிகளில்‌: 
பேசும்படி. சர்ச்சில்‌ வேண்டிக்கொண்டனர்‌. கன்ஸ்‌ 
வேடிவ்‌ கட்சியின்‌ சார்பாகப்‌ போட்டியிடும்படி. 11- 
தொகுதிகளிலிருக்து ஓட்டர்களும்‌ பிரமுகர்களும்‌ அவரை 
அழைத்தார்கள்‌. ஆனால்‌ சர்ச்சிலோ, தாம்‌ சென்ற தேர்‌ 
தலில்‌ தோல்வியுற்ற அதே ஓல்டுஹாம்‌ தொகுதிக்குத்தான்‌ 
நிற்கப்‌ போவதாகத்‌ திர்மானித்துவிட்டார்‌. இரண்டு மாத 
காலத்துக்குள்‌ குறைந்தது 150 இடங்களில்‌ வீராவேசத்‌ 
அடன்‌ அவர்‌ பேசியிருப்பார்‌. 

ஓல்டுஹாம்‌ தொகுதியில்‌ சர்ச்சிலுக்குப்‌ போட்டியாக 
நிற்கவிருந்த லிபரல்‌ கட்சியின்‌ அபேட்சகர்கள்‌ சாமான்ய 
மானவர்க எல்லர்‌, அவர்களுக்குப்‌ போட்டியாக யாரும்‌ 
நிற்கத்‌ அணியமாட்டார்கள்‌, தேர்தல்‌ பிரசாரத்தில்‌ கடும்‌ 
போட்டி நடந்தது. சர்ச்சிலின்‌ எதிர்க்கட்சிப்‌ பிரசாரகர்‌ 
கள்‌ அவரைக்‌ கண்டவாறெல்லாம்‌ பேசினர்கள்‌. மற்ற. 
நண்பர்களைத்‌ இண்டாட விட்டுவிட்டு, ௬யநலத்தையும்‌ தற்‌. 
காப்பையுமே விரும்பிப்‌ பிரிடோரியா சிறையிலிருந்து தப்பி 
ஓடிய  அவேஷி ? யென்றும்‌, 6 கோழை நெஞ்சன்‌ ? என்றும்‌ 
வசை கூறினார்கள்‌. மகா உத்தம புருஷர்‌ ஒருவரை எதிர்த்து 


49 


சர்‌—4 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


திற்கும்‌ மற்றொருவர்‌ ஏதாவது தம்‌ எதிரியைப்‌ பற்றி அவ 
அனறு கூறவேண்டுமல்லவா 2 ஆனாலும்‌ என்ன 2 உண்மைக்‌ 
கோர்‌ அழிவில்லை, ஆப்பிரிக்கப்‌ போரில்‌ தம்‌ அரிய செயல்‌ 
களை மெச்சித்‌ தமக்கு வந்த கடிதங்களில்‌ பலவற்றைச்‌ 
சர்ச்சில்‌ பிரசுரித்தார்‌. சிலவற்றைக்‌ கொட்டை எழுத்துக்‌ 
களில்‌ ௮ச்சடி.த்‌.து, எதிரிகளின்‌ விண்‌ பழிக்கு மறுமொழி 
யாக, ஓல்டுஹாம்‌ எங்கும்‌ விளம்பரப்படுத்தினார்‌. அப்பிரிக்‌ 
காவில்‌ வசித்துவரும்‌ ஒல்டுஹாம்‌ வாசிகள்‌, தங்கள்‌ உறவின 
ருக்கும்‌ கண்பர்களுக்கும்‌ எழுதிய எண்ணிறந்த கடி தங்களை 
ஓல்டுஹாம்‌ தொகுதி ஓட்டர்களே பிரசுரித்தனர்‌. 

தேர்தல்‌ கடந்தது. வெகு காலமாக,  ஒல்டுஹாம்‌ என்‌ 
கோட்டை. இதை யாரும்‌ தகர்க்க முடியாத ? என்று பெரு 
மிதப்புக்‌ கொண்டிருந்த எம்மாட்‌ என்பவர்‌ 12,947 ஓட்டு 
களால்‌ வெற்றி பெற்றார்‌. அடுத்தபடியாக, 16 ஓட்டுகள்‌ 
குறையப்‌ பெற்றவர்‌ ஈம்‌ வீரகேசரி சர்ச்சில்தான்‌. இருவரும்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌. அவரைச்‌ சென்ற தேர்தலில்‌ 
தோற்கடித்த ரன்சிமன்‌ என்பவர்‌ முறியடிக்கப்பட்டார்‌. 

இக்காலத்தைப்‌ போலல்லாமல்‌, சர்ச்சில்‌ தேர்ந்தெடுக்‌ 
கப்பெற்ற அக்காலத்தில்‌ இங்கிலாந்தில்‌ ஓட்டுகள்‌ போட்டு 
முடிய வெகுகாட்கள்‌ செல்லும்‌. ஓல்டுஹாம்‌ தொகுதியின்‌ 
முடிவு வெகுூக்கிரத்தில்‌ வெளிவந்துவிட்டத, இங்கிலாந்து 
முழுவ ம்‌ இந்தச்‌ சம்பவம்‌ ஓர்‌ ஆச்சரியத்தை உண்டாக்‌ 
இயறு. சர்ச்சிலின்‌ தேர்தல்‌ பிரசார முறையைப்‌ புகழாதவர்‌ 
கள்‌ இல்லை. கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ மேடைகளிலெல்‌ 
லாம்‌ சர்ச்சில்‌ பேசினார்‌, வெற்றியின்‌ அலை எங்குமே 
மோதிற்று. தேர்தலும்‌ முடிந்தது, சபையின்‌ பெரும்‌ 
பான்மை அங்கத்தினர்‌ கன்ளர்வேடிவ்‌. கட்சியினர்‌. இவ்‌ 


50 


தேர்தல்‌ போர்‌ 


வாறு சர்ச்சிலின்‌ கட்டு இறந்து விளங்கிய போதிலும்‌ அக்‌ 
கட்சியில்‌ அவர்‌ சிறந்து விளங்கவேண்டாமா 2 இல்லையேல்‌, 
அவர்‌ ஹார்ரோவில்‌ படிக்கும்போது, தாம்‌ மந்திரி பதவிக்‌ 
குத்தான்‌ வரவேண்டும்‌ என்று சதா சக்தித்துக்கொண்‌ 
டிருந்த கனவும்‌ பொய்த்துவிடு மல்லவா? எவ்வளவோ 
சொல்ல முடியாத இடையூறுகளுக்‌ கடையே வெற்றிமேல்‌ 
வெற்றி பெற்றுவந்த சர்ச்சிலா சும்மாவிருப்பார்‌ ? தம்‌ கட்‌ 
சியின்‌ கூட்டங்களைத்‌ திரட்டினார்‌. தாம்‌ சம்பந்தப்பட்ட 
போர்களின்‌ விருத்தாந்தங்களைப்‌ பற்றிப்‌ பிரசங்கங்கள்‌ பல 
செய்தார்‌. 

பின்பு, பொது மேடைகளில்‌ ஏறினார்‌. லார்டு உல்சிலி, 
கோனன்டாயில்‌, லார்டு ரோஸ்பரி, லார்டு டப்பரின்‌ முதலிய 
பெயர்பெற்ற பிரமுகர்கள்‌ அக்கிராசனம்‌ வ௫த்தனர்‌. அந்தக்‌ 
காலத்தில்‌ இத்தகைய பேச்சாளர்களைக்‌ கேட்பதற்கென்று 
நிதி இரட்டிச்‌ சொற்பொழிவாளர்களுக்குக்‌ கொடுத்து 
உதவுவார்கள்‌. லிவர்பூல்‌ ஸெயின்ட்‌ ஜார்ஜ்‌ மண்டபத்தில்‌ 
ஒன்றரை மணி நேரம்‌ பேயெதற்காக 360 பவுன்‌ சன்‌ 
மானம்‌ பெற்றார்‌ நமது சர்ச்சில்‌, அந்தக்‌ காலத்தில்‌ இது 
மாபெரும்‌ வெகுமதி. இந்த வெகுமதிக்குத்‌ தக்கபடியே 
அவரவர்‌ சொற்பொழிவின்‌ வல்லமையும்‌ மதிப்புப்‌ பெறும்‌, 
மேஜர்‌ பாண்டு என்னும்‌ அமெரிக்கர்‌ ஒருவர்‌, சர்ச்சில்‌ 
கனடாவுக்கும்‌ ஐக்கிய நாடுகளுக்கும்‌ ஒரு சிறு சுற்றுப்‌ 
பிரயாணம்‌ செய்து வரவேண்டுமென்று கேட்டுக்கொண்டு, 
செலவுக்காக 10,000 டாலர்கள்‌ கொடுத்‌ அதவினார்‌. சர்ச்‌ 
சிலின்‌ அன்னை பிறந்த தேசமல்லவா அமெரிக்கா! இந்த 
அரிய சந்தர்ப்பம்‌ வாய்த்ததைப்பற்றி அவர்‌ மிகவும்‌ சர்‌ 
தோஷப்பட்டார்‌, தம்‌ 26-ஆவஅ வயதில்‌, இங்கிலார்தின்‌ 


51 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


அரசியல்வாதிகளில்‌ தலைசிறந்த இளம்‌ சிங்கம்‌ என்று எல்‌ 
லோரும்‌ புகழ, அமெரிக்காவுக்குப்‌ புறப்பட்டார்‌. உலகம்‌ 
பிரசித்திபெற்ற மார்க்‌ ட்வெய்ன்‌ என்ற அமெரிக்க ஆசிரி 
யரின்‌ அணையைக்கொண்டு எல்லோரும்‌ புகழும்படி பற்பல 
மேடைகளில்‌ சொற்பொழிவாற்றினர்‌, கனடா முழுவதும்‌ 
அவரை அரவாரத்துடன்‌ வரவேற்றார்கள்‌. எங்கும்‌ அமைதி 
நிலவியிருந்தது. ஆலை ஐக்கிய நாடுகளில்‌ மட்டும்‌ சற்று 
குழப்பம்‌ கடந்தது. குழப்பத்தில்‌ பேர்பெற்றவர்கள்‌ ஐரிஷ்‌ 
காரர்கள்‌. சர்ச்சில்‌ மேடைமீதேறி போயர்களைப்பற்றிப்‌ 
பேச ஆரம்பித்ததும்‌, அங்கே கூடியிருந்த ஐரிஷ்காரர்கள்‌ 
எல்லொரும்‌ கண்டலாகக்‌ கைகொட்டி நகைத்தார்கள்‌. 
இவர்கள்‌ மேலோங்காது தடுக்கும்‌ வல்லமை சர்ச்சிலுக்கு 
உண்டு. உடனே சர்ச்சில்‌, * அன்பர்களே, தங்கள்‌ ஆர 
வாரத்தைக்‌ கண்டு மகிழ்கிறேன்‌. நீங்கள்‌ போயர்களைப்‌ 
பாராட்டுகிறீர்கள்‌. போயர்கள்‌ சுத்தவீரர்கள்‌, பெரும்‌ 
தியாகிகள்‌, ஊக்கமும்‌ தைரியமும்‌ நிறைந்தவர்கள்‌, உங்கள்‌ 
நன்மதிப்பைப்‌ பெற அவர்களுக்கு உரிமையுண்டு ' என்ற 
சொல்லி அவர்களைத்‌ திருப்தி செய்து, மண்டபத்தில்‌ 
அமைதி ஏற்படுத்தி பொதுஜனங்களின்‌ ஈன்மதிப்பை 
அடைந்தார்‌. தாம்‌ பேசுவதை எல்லோரும்‌ அமைதியாகக்‌ 
கேட்கும்படி செய்யும்‌ வல்லமை சர்ச்சிலுக்கு உண்டு. 
எதிரிகளுக்கு உண்டாகும்‌ அபிப்பிராய பேதத்தால்‌, தம்‌ 
மிடம்‌ நேர்முகமாக எதிர்‌ விவாதம்‌ செய்யாதபடி. தடுத்த 
வீடும்‌ ௮.ற்றலும்‌ அவருக்கு உண்டு. 

சில ஏஜண்டுகள்‌ பற்பல இடங்களில்‌ சர்ச்சிலை வர 
வேற்பதற்காக எற்பாடுகள்‌ செய்யும்போது பொது மக்க 
ளுக்குத்‌ அண்டுப்‌ பிரசுரம்‌ வழவ்‌கனார்கள்‌. அப்பொழுது 


92 


தேர்தல்‌ போர்‌ 


தான்‌, நாம்‌ முன்னர்‌ கூறியபடி, சர்ச்சிலைக்‌ குறித்து “5 யுத்‌ 
தங்களுக்கு நாயகன்‌, 6 புத்தகங்களுக்கு ஆசிரியன்‌ என்‌ 
றெல்லாம்‌ வீளம்பரம்‌ செய்யப்பட்டது, 


190] ஐனவரி மாதம்‌ 92-ம்‌ தேதி இரவு விக்டோரியா 
மஹாராணியார்‌ காலமடைந்தார்‌. மறுதினம்‌ ஏழாம்‌ 
எட்வர்டு சக்ரவர்த்தி சிம்மாசனம்‌ ஏறினர்‌. அன்று பார்லி 
மெண்டு சபை கூடிற்று. முதன்‌ முதலாக சர்ச்சிலும்‌ தம்‌ 
ஆசனத்தில்‌ உட்கார்ந்தார்‌. ராஜ விஸ்வாசப்‌ பிரமாணம்‌ 
செய்தகொடுத்தார்‌. சபையெங்கும்‌ இவருக்கு ஒரு தனிப்‌ 
பெருமை. லார்டு ராண்டால்பின்‌ ஒப்பற்ற புதல்வர்‌ என்‌ 
அம்‌, பிரிடோரியாவின்‌ வீரர்‌ என்றும்‌ புகழ்ர்தார்கள்‌. தேர்‌ 
தல்‌ பிரசாரத்தில்‌ இவருக்குக்‌ கிடைத்தது செலவு நீக்கி 
10,000 பவுன்‌. இவரஅ சொல்‌ வல்லமையே தங்கள்‌ தேர்‌ 
தல்‌ வெற்றிக்குக்‌ காரணமென்று கன்ஸர்வேடிவ்‌ கட்சி 
யினர்‌ உணர்ந்தனர்‌. 
இவர்‌ தந்தையாகிய லார்டு ராண்டால்ப்‌ நல்ல பேச்‌ 
சாசர்‌. விவாதம்‌ செய்வதில்‌ மிக்க சமர்த்தர்‌, கோபக்‌ 
காரார்‌. இளாட்ஸ்டன்‌ மந்திரி சபையை 1880-ல்‌ அமைத்த 
போன, அவர்‌ எதிர்க்‌ கட்சியிலிருந்‌அ விலகி வேறொரு புஅக்‌ 
கட்டி ஏற்படுத்தித்‌ திவிரமாக வாதாடினார்‌. நான்கே அவ்‌ 
கத்தினருடன்‌ ஆரம்பித்த இந்தக்‌ கட்சிதான்‌ ளொட்ஸ்டனை 
1885-ல்‌ மந்திரி சபையிலிருந்து விரட்டி நான்காவது 
மந்திரி சபை அமையும்படி செய்தது. லார்டு ஸாலிஸ்பரி 
மந்திரி சபை கூட்டியதும்‌ லார்டு ராண்டால்ப்‌ இந்தியா மர்‌ 
திரியானார்‌. பிரடிரிக்‌ என்ற உதவி யுத்த மந்திரியை அவர்‌ தம்‌ 
இலாகாவின்‌ செலவைக்‌ குறைத்துக்கொள்ளும்படி. லார்டு 


53 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சாண்டால்ப்‌ ஒரு முறை கேட்டுக்கொண்ட தில்‌, யுத்த மந்‌ தர 
மறுக்கவே, முன்பின்‌ யோசியாமலும்‌ நடந்த சம்பவத்தைப்‌ 
பிரதம மந்திரிக்கு நன்றாக எடுத்துக்‌ கூறாமலும்‌, அவர்‌ தம்‌ 
பதவியை ராஜீனமா செய்தார்‌. 

அநேகமாய்த்‌ தந்தையைப்‌ போலவேதான்‌ மைந்த 
ரும்‌. தந்தையின்‌ ராஜீனாமாவுக்குக்‌ காரணமாயிருந்த பிரட 
சிக்‌ என்பவரே சர்ச்சில்‌ சபைக்கு வரும்போதும்‌ யுத்த 
மந்திரிப்‌ பதவியிலிருந்தார்‌, இந்த ஆசாமியை ஒரு கை பார்க்‌ 
கா விடுவாரா சர்ச்சில்‌ 2 

முதன்முதல்‌ கூடிய சபையில்‌ தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ 
கடந்த யுத்த முறையைப்பற்றிப்‌ பல விவாதங்கள்‌ நடந்தன. 
பல பிரமுகர்கள்‌, ராணுவத்தின்‌ அட்டகாசத்தைக்‌ கண்டித்‌ 
அப்‌ பேசினர்‌. அப்படிக்‌ கண்டித்தவர்களில்‌ லாயிட்‌ ஜார்‌ 
ஜும்‌ ஒருவர்‌, சர்ச்சில்‌ சபையின்‌ நடவடிக்கைகளை மிக 
வும்‌ ஊக்கத்துடன்‌ கவனித்துக்கொண்டே, தாம்‌ முதன்‌ 
முதல்‌ காமன்ஸில்‌ பேசுவதற்காகத்‌ தயார்‌ செய்துகொண் 
டிருந்தார்‌, தென்‌ அப்பிரிக்காவில்‌ தமக்கு ௮நுபவமிருக்த 
தால்‌, அந்தப்‌ போரைப்பற்றி நடக்கும்‌ விவாதத்தில்‌ தாம்‌ 
ஈன்முகப்‌ பேசக்கூடு மென்று தம்மைத்‌ தாமே தைரியப்‌ 
படுத்திக்கொண்டிருந்தார்‌. இரண்டு நாட்கள்‌ விவாதம்‌ 
தடந்தத. ஐரிஷ்‌ நேஷனல்‌ கட்சியினர்‌ மற்றவர்களுக்குச்‌ 
சமயம்‌ கொடுக்காமல்‌ கடுமையாக விவாதித்துக்கொண் 
டிருக்தார்கள்‌. மூன்றாவது நாள்‌ பிற்பகல்‌ சர்ச்சில்‌ பேச 
வேண்டுமென்று அடித்துக்கொண்டிருர்தார்‌, லாயிட்‌ 
ஜார்ஜ்‌ பேசி முடித்ததும்‌ அவர்‌ எழுந்‌இருக்தார்‌. 

உலகத்திலேயே மிகச்‌ சிறந்த அ௮றிவாளிகளடக்கிய 
தாகக்‌ கருதப்படும்‌ இந்த மகா சபையிலே, எல்லாக்‌ கண்‌ 


oi 


தேர்தல்‌ போர்‌ 


களும்‌ தம்மையே உற்று நோக்கிக்‌ கொண்டிருப்பதைக்‌ 
கண்ட சர்ச்சில்‌ சற்று தயங்கினார்‌. பேசும்போது பிழை 
கள்‌ ஏற்பட்டுவிடுமோ என்றும்‌, மற்றவருக்குப்‌ பதியும்படி. 
யும்‌ அவர்கள்‌ நன்மதிப்பைப்‌ பெறும்படியும்‌ பேசவேண்‌ 
டுமே என்றும்‌, அவர்‌ சிறிது கலங்கினார்‌. தமக்கு முன்‌ 
பேசிய லாயிட்‌ ஜார்ஜோ விவாதப்‌ போரில்‌ வீரரெனப்‌ பெயர்‌ 
பெற்றவர்‌. தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ பிரிட்டிஷ்‌ சைனியங்கள்‌ 
முறைகேடாகவும்‌, மிருகத்தனமாகவும்‌ நடந்ததை மிகவும்‌ 
பலமாகக்‌ கண்டித்து, சர்ச்சில்‌ பேசப்‌ போவதால்‌ தாம்‌ 
சுருக்கமாகப்‌ பேசினதாகச்‌ சொல்லிவிட்டு லாயிட்‌ ஜார்ஜ்‌ 
உட்கார்ந்தார்‌. இவரை எதிர்த்துப்‌ பேசு, சபையில்‌ விவா 
இத்து, பிரிட்டிஷ்‌ சைனியம்‌ தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ கை 
யாண்ட முறையை ஆமோதித்துப்‌ பேசவேண்டுமே என்று 
சர்ச்சில்‌ யோசித்தார்‌. 

அனால்‌, விவாதங்களின்‌ போக்கை முன்னமே எதிர்‌ 
பார்த்த சர்ச்சில்‌, தம்‌ வல்லமையில்‌ நம்பிக்கைகொண்டு, 
முதலில்‌ லாயிட்‌ ஜார்ஜை ஒரு போடு போட்டார்‌. விஷ 
யத்தை உள்ளபடி. உணராமல்‌ வீணே பேசிக்கொண்டிரும்‌ 
ததைவிட திர்மானத்தில்‌ செய்யவேண்டிய திருத்தத்தைச்‌ 
சொல்லிவிட்டு உட்கார்ந்திருந்தாரானால்‌ கெளரவமா யிருர்‌ 
இருக்கும்‌ என்றார்‌. தீர்மானத்தில்‌ ஏதோ இருத்தம்‌ கொண்டு 
வரப்‌ போவதாக அறிவித்திருந்த லாயிட்‌ ஜார்ஜ்‌ திருத்‌ 
தமே கொண்டுவராமல்‌ உட்கார்க்துவிட்டதைப்‌ பற்றிக்‌ 
கிண்டலாக இடித்துக்‌ காட்டினார்‌. * இந்த மகா சபையில்‌, 
அ.நுபவமும்‌, £ீர்த்தியும்‌, புகழும்‌ படைத்த உத்தம சிகாமணி 
கள்‌ அங்கத்தினர்களாக இருந்திருக்கன்றனர்‌. அவர்கள்‌ 
ஆற்றிய அரிய சேவைகளின்‌ காரணமாகவே நம்‌ பிரிட்டிஷ்‌ 


5 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சாம்ராஜ்யம்‌ உலகத்தில்‌ தலைமை பெற்று விளங்குகிற, 
இந்த மகான்களின்‌ அதுபவத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டு சிந்தித்துப்‌ பார்த்தால்‌, எடுத்த விஜயங்களிலெல்‌ 
லாம்‌ கண்டபடி பேசிவிடாதபடி. லெ நிபந்தனைகளை ஏற்‌ 
படுத்த வேண்டுமென்று அபிப்பிராயப்‌ படுகிறேன்‌, என்று 
சர்ச்சில்‌ கூறினார்‌. சட்டசபையில்‌ உட்கார்ந்துகொண்டு 
வீண்‌ பேச்சுக்கள்‌ பேசிக்கொண்டிருக்கும்‌ புலிகளின்‌ 
சொற்களை போயர்கள்‌ புகழக்கூடியவர்களல்லர்‌ என்றும்‌, 
௮துபவத்தில்‌ போயர்களுக்கு உதவியளித்தவர்களும்‌ அவர்‌ 
களிடம்‌ அன்பும்‌ இரக்கமும்‌ காட்டியவர்களும்‌ யாரென்று 
அவர்களுக்கு கன்றாய்த்‌ தெரியும்‌ என்றும்‌ சொன்னார்‌. 
இப்படிப்‌ பேசிக்கொண்டே சபையைச்‌ சுற்றிலும்‌ உற்று 
நோக்கினார்‌. எல்லோரும்‌ தம்மையே மிக ஊக்கமாகக்‌ 
கவனித்துக்கொண்டிருக்ததைக்‌ கண்டு அவருக்குக்‌ குஷி? 
பிறந்தது. மேலும்‌ பேசினார்‌: “பிரான்கோ-பிரஷ்யன்‌ . 
போரில்‌ ஜெர்மானியர்கள்‌ பாரிஸ்‌ நகரத்தில்‌ குண்டுமழை 
பொழிந்து ஊரை நாசமாக்‌, பொதுஜனங்கள்‌ சரணாகதி 
யடையும்படி ஜனங்களைப்‌ பட்டினி போட்டார்களே, அம்‌ 
தச்‌ சம்பவத்தை கினைக்கும்போ த, பிரிட்டிஷ்‌ ராணுவத்தார்‌ 
தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ நடந்துகொண்டது எவ்வளவோ 
உத்தமமான த,” என்றும்‌ சொன்னார்‌. தென்‌ ஆப்பிரிக்கா 
வில்‌ அட்‌ முறையை எப்படி. ஈடத்தவேண்டு மென்றும்‌ 
தெளிவாக எடுத்துப்‌ புகட்டினார்‌. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்‌ 
தைச்‌ சேருவதால்‌ அனுகூலம்‌ உண்டென்றும்‌, “உயிர்விட்டா 
௮ம்‌ விடுவோம்‌ : ஆனால்‌, சுதந்திரத்தை விடமாட்டோம்‌ ? 
என்று மூடத்தனமாக கம்பிக்கொண்டிருக்கும்‌ போயா 
களைப்‌ போன்றவர்களுக்கு அதோகதிதான்‌ என்றும்‌ ஆவே 


56 


தேர்தல்‌ போர்‌ 


சத்துடன்‌ கூறினார்‌, அவர்‌ உள்ளத்தில்‌ இந்தியா போன்ற 
மற்ற காடுகளைப்‌ பற்றி என்ன அபிப்பிராயம்‌ குடிகொண் 
மி.ருக்கும என்பது இதிலிருந்தே புலனாகும்‌. ஆஸ்திரேலியா, 
கனடா முதலிய நாடுகள்‌ இருக்கையில்‌, தென்‌ ஆப்பிரிக்‌ 
காவில்‌ ஏற்பட்ட நஷ்டத்தைப்‌ பற்றிப்‌ பொருட்படுத்தவேண்‌ 
டிய அவசியமில்லை என்று சொன்னார்‌. இதைப்‌ போன்ற 
இன்னும்‌ மற்ற விஷயங்களையும்‌ எடுத்துப்‌ பேசி, சபையோர்‌ 
பிரமிக்கும்பழ. செய்னு, ஆசனத்தில்‌ அமர்ந்தார்‌. அவ 
ருடைய முதல்‌ சொற்பொழிவே இவ்வளவு தீர்க்கமாக 
இருந்ததைக்‌ கண்டு சபையோர்களில்‌ பெரும்பாலோர்‌ 
அவரைப்‌ புகழ்ச்‌,து பேசினர்‌. அவருக்கு அடுத்தபடியாகப்‌ 
பே௫ுிய ஸர்‌ ராபர்ட்‌ ரீட்‌ என்பவர்‌, * கனம்‌ சர்ச்சில்‌ அவர்‌ 
கள்‌ பேசியதை மிகவும்‌ பெருமையுடன்‌ கேட்டேன்‌. தம்‌ 
தந்தையாகிய லார்டு ராண்டால்பைப்‌ போலவே தைரியமும்‌ 
வல்லமையும்‌ உடையவரென்று சபையோர்கள்‌ எல்லோரும்‌ 
புகழ்வீர்கள்‌ என்று நம்புகிறேன்‌ " என்று சொன்னார்‌. 
மற்றொரு கட்சியைச்‌ சேர்ந்த சேம்பர்லின்‌, * சர்ச்சிலின்‌ 
மகா உன்னதமான சொல்‌ வல்லமையைக்‌ கேட்டு அனந்தித்‌ 
தேன்‌. காலஞ்சென்ற இவருடைய தந்தையாரைப்‌ 
போல?வ இவரும்‌ சர்த்தியடன்‌ விளங்குவார்‌ என்பதில்‌ 
எனக்குச்‌ சந்தேகமில்லை * என்னு கூறினார்‌. இத்தகைய 
வாழ்த்துப்‌ பாமாலையைச்‌ சபையினர்‌ பலர்‌ அரம்பத்தி 
லேயே சர்ச்சிலுக்குச்‌ சூட்டினர்‌, 

ஒரு வாரத்திற்குப்‌ பிறகு, மறுபடியும்‌ ஒரு விவாதத்‌ 
தில்‌ சர்ச்சில்‌ கலந்துகொண்டார்‌. சமீபத்தில்‌ நடந்த போர்‌ 
விவரங்களைப்‌ பற்றி விசாரிக்க ஒரு கமிட்டி நியமிக்கவேண்டு 
மென்ற ஆலோசனை நடந்தது. விசாரணை செய்வதால்‌ பிர 


57 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


மாதமாய்‌ ஒன்றும்‌ விளங்கிவிடப்‌ போவதில்லை என்றும்‌, 
அப்படிச்‌ செய்யப்படும்‌ விசாரணை சாமானியத்தில்‌ முடிவு 
பெருதென்றும்‌ சொல்லி, அவர்‌ அந்த அலோசனையை 
எதிர்த்து விவாதம்‌ செய்தார்‌. யுத்த நிருபர்கள்‌ : வேண்டிய 
செய்திகளை அவ்வப்போது கொடுத்து வந்திருக்கிறார்கள்‌ 
என்றும்‌, தாம்‌ ஒருவரே வேறு எந்த நிருபரும்‌ தெரிவிக்காத 
செய்திகளைப்‌ பலமுறை கொடுத்து வந்திருப்பதால்‌ ஏற்பட்ட 
அபரரப்‌ பொறுப்பை ௮கற்றிக்கொள்ள விரும்புவதாகவும்‌ 
தெரிவித்து, யுத்தவ்களைப்‌ பற்றி உத்தியோக தோரணையில்‌ 
விவரமான ஒரு வரலாறு எழுத ஏற்பாடு செய்வது மிகவும்‌ 
பொருத்தமாயிருக்கும்‌ என்றும்‌ தெரிவித்தார்‌. எதிர்க்‌ கட்சி 
யினர்‌ இந்தச்‌ சந்தர்ப்பத்தை நழுவ விடாஅ, கிண்டலாக, 
போயர்கள்‌ சரணாகதி மேல்‌ சரணாகதி ௮டைந்து வந்ததாக 
மார்னிங்‌ போஸ்ட்‌? பத்திரிகைக்கு எழுதிவந்த சர்ச்சிலே 
சிறிது காலத்துக்‌ கெல்லாம்‌ தாமே சரணாகதி யடைந்அ பிரி 
டோரியா சிறையில்‌ அடைக்கப்பட்டதை நினைவூட்டினார்‌ 
கள்‌. வயோதிகரில்‌ பெரும்பாலோருக்கு வாலிபர்களின்‌ 
முற்போக்கும்‌ வேகமும்‌ பிடிக்காதல்லவா 2? 

சர்ச்சில்‌ இரண்டாவது முறை சொற்பொழிவாற்று 
வதற்குத்‌ தக்க சமயமும்‌ வந்தது. அவர்‌ இந்த முறை பேசிய 
பேச்சுத்தான்‌ சபையிலுள்ள பலருக்கும்‌ பெரும்‌ பீதியை 
உண்டாக்கிவிட்டஅ. முரட்டுத்தனமும்‌, பரபரப்பும்‌, பழிக்‌ 
குப்‌ பழி வாங்கி வஞ்சம்‌ திர்த்துக்கொள்ளும்‌ குணமும்‌ 
அவர்‌ தந்தையைப்‌ போலவே அவருக்கும்‌ இருர்‌துகிடுமோ 
என்று பயந்தார்கள்‌. தாம்‌ கொண்ட வைராக்கியத்தை 
எப்படியும்‌ முடித்துக்கொள்ள முயல்வது சர்ச்சில்‌ குடும்‌ 
பத்தாருக்கு உண்டு, பிறர்‌ தம்மை எதிர்த்தால்‌ இலகுவாக 


55 


தேர்தல்‌ போர்‌ 


விடமாட்டார்கள்‌. சமயம்‌ பார்த்துக்‌ கஇிகலங்கும்படி. 
தாக்குவார்கள்‌. மீன்‌ குஞ்சுக்கு நீச்சுப்‌ பழக்கவேண்டுமா 2' 
புலிக்குப்‌ பிறந்தது பூனையாகுமா 2 சர்ச்சிலின்‌ இந்தக்‌ 
குணங்களைப்‌ பின்னால்‌ ௮வருடைய 66-ஆவத வயதிலும்‌ 
காண்கிறோம்‌. உலகத்தையே ஆட்டி வைத்து, உலகம்‌ இருஷ்‌. 
டிக்கப்பட்டதிலிருந்து இப்பொழு.து நடந்து வருவதுபோல்‌ 
மகா கோரமான யுத்தம்‌ நடந்ததே யில்லை யென்று எல்‌ 
லோரும்‌ கருதும்படி கோர கர்ஜனை செய்துவரும்‌ 
அடால்ப்‌ ஹிட்லருக்கே சர்ச்சிலைக்‌ கண்டால்‌ ஜுரம்‌ 
கண்டுவிடு மென்றால்‌, மற்றவர்கள்‌ அவரை எதிர்த்துப்‌ 
போராட அஞ்சுவதில்‌ என்ன ஆச்சரியம்‌ இருக்கிறது 2 
சேம்பர்லினுக்குப்‌ பதிலாக முன்னதாகவே சர்ச்சில்‌ 
மக்திரி சபை அமைத்திருப்பாரானால்‌, ௮பிஸீனியாவை இத்‌ 
தாலியர்‌ அக்கிரமித்திருக்க முடியாத. ஸ்பெயினில்‌ 
பிராங்கோ தலைகாட்டியிருக்க முடியாது, செக்கோஸ்லோ 
வேகியாவும்‌ போலந்தும்‌ புஜம்‌ தட்டிக்‌ கர்ஜனை செய்திருக்‌ 
கும்‌. டென்மார்க்கும்‌ நார்வேயும்‌ சுதந்தரத்தை இழக்க 
கேரிட்டிருக்கா.து. சுதந்தர உரிமையைப்‌ போஷித்து அதன்‌ 
இன்பத்தை அதுபவித்துவற்ச மகா உன்னதமான பிரெஞ்சு 
சர்க்கார்‌ முறியடிக்கப்பட்டுச்‌ சுதந்தரத்தை இழக்க கேரிட்‌ 
டிருக்காது, உலக மகா ஜனங்களுக்கு இப்பொழு. ஏற்‌ 
பட்டிருக்கும்‌ பொருளாதாரக்‌ கஷ்டங்களும்‌, இதர சொல்‌ 
லொணாத்‌ துன்பங்களும்‌ சம்பவித்திருக்கா. எதிரியின்‌ 
அடுக்கை அவ்வப்போது ஒடுக்கி, ராஜதந்திர சாமர்த்தியத்‌ 
தால்‌ உலகெங்கும்‌ அமைதியை ஏற்படுத்தி, பிரிட்டிஷ்‌ சாம்‌ 
ராஜ்யத்தின்‌ மரியாதையைக்‌ காப்பாற்றும்‌ ஆற்றல்‌ படைத்‌: 
தவர்கள்‌ சர்ச்சிலைப்‌ போல்‌ அமைவனு கஷ்டம்‌. 


59 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


2 புரர்லீமெண்டில்‌ இரண்டாவது முறையாகப்‌ பேசும்‌ 

அரிய சமயம்‌ வந்தது. ஜெனரல்‌ காவில்‌ என்னும்‌ 
ராணுவ உத்தியோகஸ்தர்‌ ஒருவர்‌ பதவியிலிருக்து விலக்கப்‌ 
பட்டதைக்‌ கண்டிக்க ஒரு தீர்மானம்‌ கொண்டுவரப்பட்‌ 
உது. மற்றவர்கள்‌ பேசியபின்‌ சர்ச்சில்‌ பேச எழுந்தார்‌. 
தீர்மானத்தை எதிர்த்து விவாதம்‌ செய்தார்‌. ஜெனரல்‌ 
காவில்‌ உத்தியோகத்திலிருக்து நீக்கப்பட்டது கண்டிக்கத்‌ 
தகுந்த ஒரு சம்பவமில்லை என்று கூறினார்‌. மிலிடெரி 
மேல்‌-அதிகாரியால்‌ தண்டிக்கப்பட்ட குப்பந்திகளுக்கு 
வக்காலத்து வாங்கிக்கொண்டு ஒரு பெரிய சட்டசபை 
யில்‌ பேசுவது அவ்வளவு உயர்ந்த முறை இல்லை என்றார்‌. 
மேலும்‌ அவர்‌ கூறியதாவது : 

“ராணுவத்திலும்‌ சரி, மற்ற எந்த நிர்வாகத்‌ துறை 
யிலும்‌ சரி, ஒரு பெரிய பொறுப்பை வகிப்பது வயதையும்‌ 
வெகுகாலம்‌ பதவியில்‌ இருக்து வருவதையும்‌ பொறுத்த 
தல்ல. அவரவருடைய சக்தியையும்‌, ஊச்ச த்தையும்‌, 
சாமர்.த்தியச்சையம்‌ பொறுத்தது. பிரிட்டிஷ்‌ சேனை 
களின்‌ அதிபதியென்று ஒருவரிடம்‌ ஈம்‌ தேசத்தின்‌ 
கெளரவத்தையும்‌ பலத்தையம்‌ ஒப்படைத்துவிட்டு 
அந்த அதிபதி இத்தகைய விஷயங்களில்‌ அவருக்குத்‌ 
தோன்றிய கீதிப்படி ஈடர்து வருவதை சாம்‌ சட்டசபை 
களில்‌ உட்சார்க கொண்டு கண்டிப்பது உதெமுமன்‌ அ, 
மேன்மையுமன்‌ இ, கியாயமுமன்று. ஒம்‌ உத்தியோசஸ்‌ 
தீன்‌ ஒருவன்‌ தன்‌ பொறுப்பை உணராதிருந்தாலும்‌, 
மேலதிகாரியின்‌ உத்தரவை மீறி நடர்தாலும்‌, ராணுவ 
அ.அபல௨ப்படி, அப்படித்‌ சவற தலாக ஈடக்த ஓர்‌ உத்தியோ 
கஸ்தனைத்‌ தண்டிப்பதற்கு மேலதிகாரிக்கு உரிமை 
உண்டு. 


00 


தேர்தல்‌ போர்‌ 


6 இந்தக்‌ கொள்கைஎய உத்தேரித்தே, எத்த 
கைய பதவிக்கும்‌, பலபேரை வரவழைத்து அவரில்‌ 
சிலரைப்‌ பொறுக்‌இ யெடுச்சவேண்டிய அவசியத்தை 
கான்‌ விரும்புகிறேன்‌. ஒரு பதவியிலிருந்து மேல்‌ பத 
விக்கு மாற்றப்படுவகிலும்‌ இந்த முறையையே ௮௮ 
சரிக்க வேண்டும்‌. ஆனால்‌, நான்‌ இதுவரையில்‌ பார்த்த 
மட்டில்‌, பார்லிமெண்டின்‌ அங்க த்தினர்களைப்‌ பொறுத்த 
மட்டில்கான்‌ நாம்‌ அந்த உன்னத முறையைக்‌ 
கையாண்டு வருகிறோம்‌. செபொரிசையும்‌ ஊழியத்தை 
யுமே மற்றத்‌ தறைகளில்‌ காட்டி வந்திருக்கிறோம்‌. 

“ஆகவே, ஜெனரல்‌ காவிலை உத்தியோகத்தி 
விருந்து. யுத்த மந்திரி நீக்யெ குற்றத்தை விசாரிக்க 
ஒரு கமிட்டி. ஏற்படுத்தவேண்டு மென்ற தீர்மானத்தை 
நான்‌ சண்டிக்கறேன்‌. யுத்த மந்திரியின்‌ லட்சியங்களை 
உணர்ந்த நான்‌, அவருடைய நிலைமையையும்‌ உணர்வேன்‌. 
ஆகையால்‌ முன்வைத்த காலைப்‌ பின்வாங்காம விருக்கும்‌ 
படி யுத்‌,த மந்திரியைக்‌ கேட்டுக்கொள்கறேன்‌.” 


இவ்வாறு சர்ச்சில்‌ ஆவேசத்துடன்‌ இடிமழை 
பெய்தது போல்‌ கர்ஜித்தார்‌) சபையோர்‌ நடுங்கினர்‌. யுத்த 
மந்திரியைக்‌ கண்டிப்பதென்றால்‌ சர்க்காரைக்‌ கண்டிப்பது 
தானே ! என்ன செய்வதென்று சர்க்கார்‌ ஏங்க நிற்கும்‌ 
போது, சர்ச்சில்‌ சர்க்காருக்காகப்‌ பேசிச்‌ சபையோரைக்‌ 
இடுஇடுக்கச்‌ செய்தபின்‌ யுத்த மந்திரி தம்‌ மீசையை முறுக்‌ 
இக்கொண்டார்‌ ! 

சர்ச்சிலின்‌ உன்னத நிலைமையும்‌ அவருடைய ஆற்‌: 
றலும்‌ எல்லோருக்கும்‌ விளங்கிய. எல்லாக்‌ கட்சியின 
ரும்‌ அவர்‌ வல்லமையைப்‌ போற்றினார்கள்‌. சட்டசபை 


01 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


யில்‌ நுழைந்த இரண்டு மாத காலத்திற்குள்‌ இவ்வளவு 
ர்த்தி பெற்றதால்‌ அவரிடம்‌ எல்லோருக்கும்‌ பயமும்‌ 
பக்தியும்‌ ஏற்பட்ட ௮. 

அவர்‌ தந்தையாருக்குக்‌ கோபத்தை மூட்டிப்‌ பத 
வியை ராஜிநாமா செய்யும்படி வைத்த பிரடரிக்‌ என்பவர்‌ 
1901-ல்‌ யுத்த மந்திரியானார்‌. சர்ச்சில்‌ தந்தையின்‌ வஞ்சத்‌ 
தைத்‌ திர்த்தக்கொள்ளச்‌ சமயம்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்‌ 
டிருந்தா ரல்லவா 2 அந்தச்‌ சமயமும்‌ 1901-ல்‌ மார்ச்‌ மாதத்‌ 
இல்‌ வாய்த்தது. சறுவரா யிருக்கும்போதே தம்மை அடித்த 
உபாத்தியாயரைத்‌ தேடித்‌ திரிந்த சர்ச்சிலா தம்‌ தம்தையை 
அவமதித்த பிரடரிக்கை விட்டுவிடுவார்‌ 2 


ர ர வச்‌ ர்திருத்த மசோதா ஒன்றைச்‌ சபையின்‌ அங்‌ 

காரத்‌அக்கு பிரடரிக்‌ கொண்டுவந்தார்‌. அந்தச்‌ சட்‌ 
உத்தின்படி. ௮று ராணுவப்‌ படைகள்‌ புதிதாக அமைக்கப்‌ 
படுமென்ற௮ம்‌ அவற்றில்‌ மூன்று படைகள்‌ எந்தச்‌ சமயத்‌ 
இலும்‌ வெளிகாட்டுக்‌ கலகங்களில்‌ ஈடுபடக்‌ காத்‌. துக்கொண் 
டிருக்குமென்‌ அம்‌ தெரிய வந்தது. இம்‌ மசோதா சம்பந்த 
மாய்ச்‌ சர்ச்சில்‌, £ ராணுவப்‌ பாதுகாப்பையும்‌, உயர்ந்த ரீதி 
யான முறையில்‌ ராணுவத்தை அமைத்து விஸ்தரிக்க வேண்‌ 
டய அவியெத்தையும்‌ சபை பாராட்டுகிற... ஆலை இப்‌ 
போதைய நிலைமையில்‌ செலவை அபரிமிதமாகப்‌ பெருக்கிக்‌ 
கொண்டே போவது அனர்த்தமாய்‌ முடியுமாதலால்‌, 
அமைதி ஏற்பட்ட பின்பு இதைப்‌ பற்றிக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளச்‌ சந்தர்ப்பம்‌ வாய்க்கும்வரை, இந்தத்‌ தீர்மானத்‌ 
இன்‌ முடிவை ஓத்தி வைக்கவேண்டும்‌, என்ற ஒரு திருத்தப்‌ 
மிரேரேபணை கொண்டுவந்தார்‌. 


62 


தேர்தல்‌ போர்‌ 


சர்ச்சில்‌ பழிக்குப்‌ பழி வாங்குவதாகச்‌ சபையோர்கள்‌ 
தெரிர்தகொண்டார்கள்‌. சர்ச்சிலின்‌ தந்தை தம்‌ சமாதியி 
லிருந்து வஞ்சக்‌ தீர்த்தக்கொள்கிறார்‌ என்றும்‌, தந்‌ைத 
அநேக விஷயங்களில்‌ அடுக்காகவும்‌ தவறுதலாகவும்‌ நடந்து 
கொண்டதைப்‌ போலவே மைந்தரும்‌ விஜமத்தையும்‌ அடங்‌ 
காத்தன்மையையும்‌ வெளிப்படுத்‌. அகிறா ரென்றும்‌ : டைம்ஸ்‌" 
பத்திரிகை கூறியது. இதேபோல்‌ சபையின்‌ அங்கத்தினர்‌ 
எல்லோரும்‌ கண்டித்தார்கள்‌. 

சபையிலிருந்த கன்ஸர்வேடிவ்‌ அங்கத்தினர்‌ எல்லோ 
ரும்‌, தந்தைக்கும்‌ மகனுக்கும்‌ சிறிதும்‌ வித்தியாசமில்லை * 
என்று முணுமுஹணுத்தார்கள்‌. அவர்களில்‌ பலருக்கு 
அவரைக்‌ காதைப்‌ பிடித்து இழுத்து உட்கார வைக்க 
லாம்போல்‌ தோன்றியது, அனால்‌, இவ்வளவு சிறு வயதி 
னரான பேச்சாளர்‌ யாரும்‌ தம்‌ கட்சியில்‌ இல்லாதது 
கண்டு வாளசவிருந்தனர்‌. இந்தக்‌ குட்டிக்‌ கலவரத்தைக்‌ 
கவனித்துக்கொண்டே ரஸித்துக்கொண்டி ருந்தனர்‌ லிபரல்‌ 
கட்சியினர்‌. சர்ச்சில்‌ தம்‌ கட்சியினரிடம்‌ கோபித்துக்‌ 
கொண்டு லிபரல்‌ கட்சியில்‌ சேரவேண்டு மென்று 
கடவுளைப்‌ பிரார்த்தித்தனர்‌ லிபரல்‌ “ நரிகள்‌ '. 

எதிர்க்‌ கட்டுத்‌ தலைவரான ஸர்‌ ஹென்றி காம்ப்பெல்‌ 
பான்னர்மென்‌ வேறொரு திருத்தப்‌ பிரேரேபணை கொண்டு 
வந்ததைச்‌ சர்ச்சில்‌ ஆமோதித்தார்‌. அதன்பேரில்‌ விவாதம்‌ 
தொடங்கியது, ராணுவத்துக்கு மட்டும்‌ 8 கோடி பவுன்‌ 
செலவழிப்பது பெரிய தவறு, அவசர உதவிக்கு வேண்டிய 
சைனியங்கள்‌ இப்பொழுது விவாதத்திலிருக்கும்‌ சட்டப்‌ 
படி மிகவும்‌ அதிகம்‌. அப்பிரிக்கா யுத்தத்தில்‌ ஏற்பட்ட 
அபாரச்‌ செலவைப்‌ பற்றி சாம்‌ கவனிக்க வேண்டியதில்லை, 


62 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ஏனெனில்‌ செலவுக்குத்‌ தக்கபடி மிகவும்‌ சுருங்கிய காலத்‌ 
தில்‌ வெற்றி பெற்றிருக்கிறோ மல்லவா? அதனால்‌ அதைப்‌ 
பற்றிக்‌ கவலை வேண்டாம்‌. சாதாரணமாக, அமைதி நிலவி 
கிற்கும்‌ காலத்தைப்‌ பற்றித்தான்‌ பேசுகிறேன்‌ ' என்று 
சர்ச்சில்‌ விவாதித்தார்‌. இடையிடையே தம்‌ தந்தை எப்படிச்‌ 
சிக்கன த்திலேயே கண்ணாயிருந்தார்‌ என்பதையும்‌, அவரு 
டைய ஒப்பற்ற யோசனைகள்‌ சர்க்காருக்கும்‌ மற்றவர்களுக்‌ 
கும்‌ ஏறாததின்‌ பயனாகச்‌ செலவுக்கு மேல்‌ செலவு ஏற்பட்டு, 
கட்டுக்கடங்காத கிலைமையில்‌ நிர்வாகம்‌ நடந்து வருவதை 
யும்‌ எடுத்துக்‌ காட்டினார்‌. சிக்கன விஷயமாகத்‌ தம்‌ தந்‌ைத 
யார்‌ சபையில்‌ ஆற்றிய சொற்பொழிவை மனப்பாடம்‌ 
செய்‌.துவக்து ஓப்பித்தார்‌. அவர்‌ மேற்கொண்டு கூறிய 
தாவது : 


6 இக்சனத்தின்‌ உயர்வை இவ்வளவு இறமையாகவம்‌, 
அருமையாகவம்‌, தெளிவாகவம்‌ எடுத்து என்‌ தந்‌ைத 
கூறியம்‌, ௮தன்‌ உண்மையை அறியாதவர்கள்‌ ஏசுவின்‌ 
பத்து உபதேங்களில்‌ என்ன ஈம்பிக்கை வைத்திருக்க 
முடியும்‌? உயர்த்த திர்க்கதரிசிகளின்‌ உபதேசங்களின்‌ 
சன்மை சாளடைவில்தானே தெரியும்‌! 15 வருஷங்‌ 
களுக்குப்‌ பிறகு என்‌ ச்தையைப்‌ பின்பற்றியே 
சானும்‌ சிக்கன விஷயமாகப்‌ பேசும்‌ சந்தர்ப்பம்‌ வாய்த்த 
இதைப்‌ பற்றி மிசலம்‌ பெருமை கொண்டேன்‌. நாளுக்கு 
நாள்‌ செலலச்‌ தொகை ௮திசமாகிக்கொண்டு வருவைத 
இனியும்‌ சன்ஸர்வேடில்‌ கட்சி.பினர்‌ ச௫த்துக்கொண் 
டிருக்சக்கூடாு. இனியாவது நமது கட்சியின்‌ 
கொள்கைகளைத்‌ திருத்தி அமைத்துக்கொள்ள வேண்டும்‌. 
இந்தலட்யெத்தைச்‌ கடைப்பிடி த்‌ அவம்‌ தவர்‌ என்‌ தந்தை 


64 


தேர்தல்‌ போர்‌ 


யாதலால்‌ அவருடைய உண்மைச்‌ கன்ஸர்வேடிவ்‌ கொள்‌ 
கையை மற்ற ஈண்பர்களுக்கு வற்புறுத்த மற்றவர்களை 
விட எனக்கு அதிக உரிமையுண்டு. 

* இப்பொழுது ஈமு முன்பு இருக்கும்‌ சட்டப்படி, 
வெளிநாட்டு யுத்தங்களூக்கு மூன்று பெரிய சைனியம்‌ 
வேண்டுமென்‌ நறிருக்கறது. இரண்டே சைனியங்கள்‌ 
இருந்சால்‌ போதம்‌. காட்டு மிராண்டிகளை அடக்க ஒரு 
சைனியம்‌ எதேஷ்டம்‌. ஐரோப்பிய யு த்தங்களுக்காக இன்‌ 
னும்‌ ஒரு சைனியம்‌ சேர்த்துக்‌ கொள்ளவேண்டிய அவெ 
மிருக்கிற து. ஐரோப்பாவில்‌ யுத்தம்‌ ஈடத்தி வெற்றி 
பெறுவது சாமாணியமல்ல வென்பதைச்‌ சபையோர்கள்‌ 
மறக்கலாகாது, சபையோர்கள்‌ இதுவரையில்‌ அப்படிச்‌ 
தப்பெண்ணம்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌. ஐரோப்பிய நாடுக 
ளுடன்‌ யுத்தம்‌ நடத்தி அதன்‌ முடிவின்‌ நற்பலனை நாம்‌ 
௮.நுபவிச்க வேண்டுமானால்‌, ஈம்முடைய எல்லாவற்றை 
யும்‌ நாம்‌ தியாகம்‌ செய்யத்‌ தயாரா யிருக்கவேண்டும்‌. ஈம்‌: 
முழு கவனத்தையும்‌, பலத்தையும்‌, தனத்தையும்‌ ஒரே 
யிட,த்தில்‌ செலுத்தவேண்டி ஏற்படும்‌. முற்காலங்களைப்‌ 
போலல்ல நம்‌ காலம்‌. அக்காலங்களில்‌ டந்த யுத்தங்க 
ளெல்லாம்‌ ௮ரசர்களுக்குள்‌ ஈடந்தன. கூலிக்கு மாடிக்‌ 
கும்‌ போர்‌ வீரர்களை அமர்த்திப்‌ போர்‌ புரிந்தார்கள்‌. 
போக்கு வரத்துச்‌ சாதனங்கள்‌ தடைப்பட்டபோதும்‌, 
தோஷ்ண நிலை மாறும்போதும்‌ யுத்தங்களை அவ்வப்‌ 
போது நிறுத்திவைப்பார்கள்‌. ஆனால்‌ தற்கால நிலை 
மையோ அப்படியில்லை. உலகெங்கும்‌ பிரஜைகளுக்‌ 
இடையே சுதந்தர தாகம்‌ எழுக்திருக்கெது. நடக்கும்‌ 
போர்களெல்லாம்‌ பிரஜைகளுக்கும்‌ பிரஜைகளுச்குமே. 
சமூகத்தில்‌ ஏற்பட்ட ச,தந்தரமானது நாடு முழுவதும்‌ 
பரவி அதற்கு வேண்டிய சாதனங்களை யெல்லாம்‌ தம்மை 


65 


சர்‌—5 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 
ஆளும்‌ ௮சசரிடமிருந்து பிடுக்க்கொண்ட தின்‌ பலனால்‌ 
௯சக்தர தேவியின்‌ பாலைக்‌ குடித்து சுதந்தர வீரர்களாக 
வளர்க்‌ திருக்கிறார்கள்‌. ஆகையால்‌ இவர்களிடம்‌ போர்‌ 
பரிவதென்றால்‌ எளிதன்று. வெற்றி யென்பது நிச்சய 
மில்லை, தோல்வி யடைர்தால்‌ எக்காலத்திலும்‌ முன்னேற 
டியாத முட்டுக்கட்டைகள்‌ போட்டு விடுவார்கள்‌ 
வெற்றி பெற்றவர்கள்‌. ௮க்சாலத்து ராஜாக்களின்‌ யுத்‌ 
தத்தையும்‌ இச்சாலத்துப்‌ பொதுஜன யுத்தத்தையும்‌ ஒப்‌ 
பிட்டுப்‌ பார்த்தால்‌ கடுகுக்கு மலையை ஓப்பிடுவதாகும்‌. 

* ஆகவே, அன்பர்களே! வீணே ராணுவத்தை அள 
வக்கு மிஞ்சிப்‌ பெருக்‌, அதனால்‌ ஏற்படும்‌ செலவினால்‌ 
சாம்‌ ஆண்டியாகிவிடக்‌ கூடாத. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்‌ 
யத்தின்‌ கெளரவ த்ஜைக்‌ காப்பாற்ற வேண்டுமானால்‌ 
தரைப்‌ படையை மட்டும்‌ பெருக்கிக்கொண்டு போவதில்‌ 
ஏமாற்றமே மிச்சமாகும்‌. ஈம்‌ முழு நம்பிக்கையையும்‌ 
தரைப்‌ படையில்‌ வைச்சுக்கூடாது. கடற்படையை ஈம்பி 
அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்தோமானால்‌ ௩ம்‌ 
சேசம்‌ உலகத்தில்‌ தலைறெந்‌ து விளங்குவது மல்லாமல்‌, 
நம்‌ தேசத்தை எதிரிகள்‌ படையெடுக்கத்‌ அணியவும்‌ 
மாட்டார்கள்‌. ஈம்‌ சமுத்திர பலத்துக்குச்‌ சமானமாக, 
தரைப்‌ படையையம்‌ கொண்டுவரவேண்டு மென்று 
இக்தச்‌ சட்டத்தின்‌ கர்த்தா நினைத்திருப்பார்‌. ௮௮ முற்றி 
ஓம்‌ தவறு. ஈம்‌ சமுத்திர பலம்‌ ஈமக்கு வேண்டிய 
அனவக்குச்‌ குறைவாகவே இருக்கிறது. நம்‌ தரைப்‌ பலம்‌ 
௮வூயமில்லாமல்‌ ஏற்கனவே அதிகமா யிருக்றெ து. இந்த 
உண்மையை ஆழ்ந்து யோசிக்க வேண்டுகிறேன்‌. 

£ இதவமல்லாமல்‌, மற்றொரு முக்யெமான விஷயத்‌ 
சைக்‌ கவனிக்கத்‌ தவறக்கூடாது. ௮௮ என்னவென்‌ 
றால்‌ பொதுஜன உணர்ச்சி - இயற்கை யன்னையின்‌ சுதந்தர 


66 


தேர்தல்‌ போர்‌ 


வேகம்‌. மக்களுக்கிடையே இந்த வேகம்‌ அதிகரிக்க 
அதிகரிக்க அதற்குத்‌ தக்க சக்தியும்‌, தைரியமும்‌, ஊக்க 
மும்‌, பலமும்‌, விடா முயற்சியும்‌ உரம்‌ பெறும்‌. ஆகை 
யால்‌ சேனைகளைத்‌ இரட்டி, வைச்‌.தக்சொண்டு இனிமேல்‌ 
வேண்டுமென்றே கலகத்துக்குப்‌ போகக்கூடாது. நம்‌ 
மைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்கு வேண்டிய எற்பாடு 
கள்‌ செய்துகொள்ளக்‌ தாமதிச்சக்கூடா.௮ு. ஈமது கடல்‌ 
பலத்தை அதிகரித்துச்‌ கொள்ளவேண்டும்‌. ஈம்‌ தேசச்‌ 
அப்‌ பொதஜனங்களுக்கே நாம்‌ ஜவாப்‌ சொல்வது 
கடினமாடிப்‌ போய்விடும்‌. சுதர்தரத்தின்‌ ருசியை ௮௮ 
பவித்‌ தவரும்‌ ஈம்‌ ஜனங்கள்‌ பிறருக்கு ௮*்‌த இயற்கைப்‌ 
பாத்தியதை உண்டு என்பதை உணர்ந்து வருறொர்கள்‌. 
ஆகவே யுத்த மந்திரி ஈம்‌ சேனைகளை அளவு கடந்து 
பெருக்க நினைப்பதைப்‌ பற்றி கான்‌ வருந்துகிறேன்‌. 
அவருக்கு எச்சரிக்கையும்‌ செய்கிறேன்‌ !” 


இப்படி வீராவேசத்தடன்‌ பேசிவிட்டுச்‌ சர்ச்சில்‌ 
தம்‌ ஆசனத்தில்‌ அமர்ந்தார்‌. 

சபையெங்கும்‌ குதூகலம்‌ 7 ஒரே உற்சாகம்‌. “யுத்த 
மந்திரி கொண்டுவந்த சட்டமே தவறுதான்‌ ! என்பாரும்‌, 
£ சர்ச்சில்‌ பே௫ுயதில்‌ உண்மைகளைத்‌ தவிர வேறொன்று 
மில்லை!? என்பாரும்‌ பல கட்சிகளிலும்‌ இருந்தார்கள்‌. 
பிரடரிக்‌ மட்டும்‌ தம்‌ புருவங்களை நெரித்தார்‌. உதட்டை 
மடித்து அசட்டுச்‌ சிரிப்புச்‌ சிரித்தார்‌. 

சர்ச்சில்‌ அர்தக்‌ காலத்தில்‌ பேசியவற்றையும்‌ இப்‌ 
போது நடந்அவரும்‌ யுத்தத்தின்‌ நிகழ்ச்சிகளையும்‌ கவனித்‌ 
அப்‌ பார்ப்போமானால்‌, சர்ச்சிலை ஒரு தீர்க்கசரிசு யென்றே 
நாம்‌ புகழவேண்டு மல்லவா 2 


67 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சபை கலைந்ததும்‌ லிபரல்‌ கட்சியைச்‌ சேர்ந்த டெய்லி 
கிரானிகிள்‌ ? மீத்திரிகையின்‌ ராஜீய கிருபர்‌ தம்‌ கட்டுரை 
யில்‌ சர்ச்சிலை மிகவும்‌ மெச்சி எழுதிஞர்‌. சர்ச்சில்‌ சொன்ன 
உண்மைகளை அவர்‌ கட்சியினர்‌ ஏற்கனவே நாட்டுக்கு 
எடுத்துரைக்கத்‌ தவறிவிட்டார்கள்‌ என்றும்‌, சர்ச்சில்‌ 
கூடிய 8க்‌ஜிரம்‌ லிபரல்‌ கட்சியின்‌ சார்பாக மந்திரி சபை 
அமைத்து இங்கிலாந்தின்‌ பிரதம மந்திரியாக அமருவார்‌ 
என்றும்‌ ஒரு ஜோசியம்‌ போல்‌ அவர்‌ எழுதியிருந்தார்‌. 

மஅநாள்‌ விவாதத்தில்‌ ஆர்தர்‌ லீ என்பவர்‌ பேசும்‌ 
போது, * மைந்தனின்‌ கடமை? என்பதைவீடப்‌ பொதுஜன 
சேவையே மேலானது என்பதைச்‌ சர்ச்சில்‌ மறந்ததைப்‌ 
பற்றித்‌ தாம்‌ வருக்துவதாகக்‌ கூறினார்‌. * டெய்லி கிரானி 
கிள்‌? பத்திரிகையில்‌ பிரசுரித்திருப்பது பலிக்குமானால்‌, 
இவ்வளவு இளமையில்‌ மிக உயர்ந்த ரீதியில்‌ சொற்பொழி 
வாற்றும்‌ சர்ச்சிலைத்‌ தம்‌ கட்சி இழக்க நேரிடுவதை நினைக்கத்‌ 
தாம்‌ வருக்துவதாகவும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. பதவியி லமர்ந்த 
பின்‌ மண்ணில்‌ புதைந்து இடக்கும்‌ கிழிசல்‌ துணியைச்‌ 
கரத்தில்‌ பறக்கவிட வேண்டுமானால்‌, கட்சி வேற்றுமை 
யைப்‌ பொருட்படுத்தாது பொது நியாயத்தை வழங்கி, 
தக்கது இன்னது, தகாதது இன்னது; என்று ஆழ்க. 
யோசித்துப்‌ பேசுவார்‌ என்று தாம்‌ நம்புவதாகவும்‌ அவர்‌ 
சொல்லிவிட்டு அமர்ந்தார்‌. கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினரின்‌ 
உள்ளக்‌ டெக்கையும்‌ அதுதான்‌. தேயேக்‌ கட்சியின்‌ சார்‌ 
பாக டில்லன்‌ என்பவர்‌ பேசுகையில்‌ தம்முடைய இருபது 
வருஒச்‌ சட்டசபை அதுபவத்தில்‌ இவ்வளவு சிறிய வயதில்‌ 
இவ்வளவு உயர்ந்த பேச்சாளரையும்‌, கேட்போருக்கு, 
உணர்ச்சியூட்டும்‌ சொற்பொழிவாளரையும்‌ தாம்‌ கண்ட 


08% 


தேர்தல்‌ போர்‌ 


தில்லை யென்றும்‌, சர்ச்சிலின்‌ தந்தையார்‌ ஒருபோதும்‌ இவ்‌ 
வளவு சாமர்த்தியமாகப்‌ பேசியதில்லை யென்றும்‌ 
சொன்னார்‌. 

கடைசியாக, குற்றவாளியைப்‌ போலும்‌ திக்கற்ற 
வரைப்‌ போலும்‌, முகம்‌ வெளுத்து விழித்துக்கொண் 
டிருந்த யுத்த மந்திரி பிரடரிக்‌ அரை எழுந்தார்‌. வியர்வை 
யைத்‌ துடைத்துக்கொண்டு பேசும்போது, 1886-ல்‌ ஒரு 
பெரிய அங்கத்தினரைப்‌ பிரிய மனம்‌ அணிந்த சபையோர்‌ 
சர்ச்சிலை இந்தச்‌ சபையிலிருக்து விரட்டிவிடப்‌ பின்வாங்க 
மாட்டார்கள்‌, இப்படி. விளங்காத்‌ தன்மையாகப்‌ பேச, 
பின்பு வருந்தித்‌ தம்மைத்‌ தாமே நிந்தித்துக்‌ கொள்வதில்‌ 
என்ன பிரயோஜனம்‌ 2? என்று ஹிதோபதேசம்‌ செய்து 
விட்டு மெதுவாக உட்கார்ந்தார்‌. 

மறுதினம்‌ திருத்தப்‌ பிரேரேபணை ஓட்டுக்கு விடப்‌ 
பட்டது. சர்ச்சிலும்‌, இன்னும்‌ மற்ற இளம்‌ அங்கத்தின்‌ 
ரும்‌ ஓட்டுப்‌ போடாமல்‌ வெளியே சென்றுவிட்டனர்‌. 

இரண்டு வருஷங்கள்‌ வரை இந்தச்‌ சட்டத்தைப்‌ பற்றி 
கிவாதித்த பிறகு இந்தச்‌ சட்டமே குப்பையில்‌ தள்ளப்பட்‌ 
டஅ. அந்த இரண்டு வருஷ காலத்துக்குள்‌ அர்தச்‌ சட்‌ 
டத்தை எதிர்ப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைப்‌ பத்திரிகை 
வாயிலாயும்‌, பொதுக்‌ கூட்டங்கள்‌ மூலமாயும்‌ சர்ச்சில்‌ 
ஏற்பாடு செய்துகொண்டார்‌. யுத்த மந்திரியும்‌ தம்‌ பதவியி 
லிருந்து விலகி, ஏகாந்தமான மெளன த்அக்குரிய இர்தியா 
மந்திரி ஸ்தானத்தை வஇத்தார்‌ ! இவ்வாறு தம்‌ தந்தையை 
இகழ்ர்தவர்மீது பரிபூரணமான வஞ்சம்‌ இர்த்துக்கொண் 
டார்‌ விடாமுண்டர்‌ சர்ச்சில்‌. 


69 


5. வீடும்‌ வாழ்க்கையும்‌ 


[அறி IN ழ்க்கையில்‌ பொறுப்பும்‌ பெருமையும்‌ அதிகரித்த 
காலத்தில்‌ சர்ச்சில்‌ தம்‌ பழைய வீட்டைவிட்டு 
மே பேர்‌? என்னுமிடத்தில்‌, மவுண்ட்‌ தெருவில்‌, ஒரு புது 
விடு அமைத்துக்கொண்டார்‌. அவருடைய “சவ்ரோலா” 
என்ற ஈாவலில்‌ கதாநாயகன்‌ எப்படி வீட்டை அமைத்துக்‌ 
கொண்டதாக எழுதியிருந்தாரோ அதேபோலத்‌ தம்‌ வீட்‌ 
டையும்‌ அமைத்து அலங்கரித்துக்கொண்டிருந்தார்‌. 
வீட்டில்‌ நுழையும்போது ஒரு ஹாலைக்‌ கடந்து போக 
வேண்டும்‌. * பன்ச்‌”, £ வானிடி பேர்‌” முதலிய பத்திரிகை 
களில்‌ அவர்‌ தந்தையைப்‌ பற்றித்‌ திட்டப்பெற்ற கார்ட்டூன்‌ 
படங்கள்‌ அங்கே மாட்டப்பட்டிருக்தன. அவருடைய 
படிக்கும்‌ அறையில்‌ முக்யெமாகக்‌ காணப்பட்டது ஒரு 
பெரிய மேஜைதான்‌. பிற்காலத்தில்‌ அவர்‌ மந்திரிப்‌ பதவியி 
லிருக்கும்போது அவர்‌ எங்கு போனாலும்‌ இந்த மேஜையும்‌ 
அவரைத்‌ தொடர்ந்து செல்லும்‌, சித்திரவேலை செய்யப்‌ 
பட்ட ஒரு பெரிய நாற்காலியும்‌ அவரிடம்‌ உண்டு. அன 
அவர்‌ தந்தைக்கு மான்செஸ்டர்‌ வாசிகளால்‌ பரிசாக 
அளிக்கப்பட்டது. அதுவும்‌ படிப்பறையில்‌ இருந்தது. 
பித்தளைக்‌ குதிரைகளால்‌ அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய 
பித்தளை மைக்கூடு மேஜைமீது இரும்தது, இதுவும்‌ அவர்‌ 
தந்தையார்‌ வைத்துச்சென்ற சம்பத்துத்தான்‌, 
சர்ச்சிலுடைய அறையில்‌ பல அழகிய படங்களும்‌ 
சுவர்களை அலங்கரித்துக்கொண்டிரும்தன, அவருடைய 


70 


வீடும்‌ வாழ்க்கையும்‌ 


அன்னையின்‌ படங்களும்‌, பாட்டியாரின்‌ படங்களும்‌, அவ 
ருடைய பாட்டனாராகிய மார்ல்பரோ கோமானின்‌ படங்‌ 
களும்‌ மாட்டப்‌ பெற்றிருந்தன. அவருடைய மூதாதையரில்‌ 
மிகவும்‌ புகழ்பெற்ற தீரர்‌ முதலாவது மார்ல்பரோ கோமா 
னின்‌ படமும்‌ அங்கே விளங்கிக்‌ கொண்டிருந்தது, இர்த 
மார்ல்பரோ கோமான்‌ ஒரு காலத்திலும்‌ தற்காப்பு யுத்தமே 
செய்ததே யில்லை என்றும்‌, எப்பொழுதும்‌ தாமே எதிரிகள்‌ 
மேல்‌ முன்னதாகப்‌ படையெடுத்‌.துப்‌ போர்புரிம்து வந்தார்‌ 
என்றம்‌, முன்‌ வைத்த காலைப்‌ பின்வாங்காதவர்‌ என்றும்‌, 
அவர்‌ தொட்ட தொட்ட இடமெல்லாம்‌ வெற்றியைத்‌ தவிர 
வேறொன்றையும்‌ அறியாதவர்‌ என்றும்‌ பாராட்டப்பட்‌ 
டிருக்கிறார்‌. சர்ச்சில்‌ தாம்‌ இவருடைய வாரிஸ்‌ என்பதைத்‌ 
தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ செய்கையின்‌ மூலம்‌ நிரூபித்துக்‌ 
கொண்டே வந்திருப்பதை எண்ணும்பொழுது மார்ல்பரோ 
கோமானின்‌ ஞாபகத்தைச்‌ சர்ச்சில்‌ புனிதமாக்கிவிட்டார்‌ 
என்றே சொல்லலாம்‌. அறையில்‌ இருந்த வேறு படங்களில்‌ 
முக்கியமானவை, குதிரைப்‌ படைப்‌ போர்களைக்‌ காட்டும்‌ 
சில சித்திரங்களும்‌, காமன்ஸ்‌ சபையில்‌ ராண்டால்ப்‌ சர்ச்‌ 
சில்‌ நின்று பேசும்‌ காட்சியைக்‌ காட்டும்‌ பல படங்களும்‌, 
இவற்றோடு சர்ச்சில்‌ தம்மை வளர்த்துவந்த செவிலித்‌ 
தாயையும்‌ மறக்கவில்லை. சிறு வயதிலேயே அரிய 
கலைகளைத்‌ தமக்குப்‌ புகட்டிவந்த தாதியான மிஸஸ்‌ எவ 
ரேஸ்ட்‌ என்னும்‌ அர்த அம்மையாரின்‌ படத்தை ஒரு 
பலகையில்‌ வைத்துத்‌ தாம்‌ உட்கார்ந்து எழு அம்‌ மேஜைக்‌ 
கருகே தொங்கவிட்டி ருந்தார்‌. 

மேஜைக்குச்‌ சமீபத்தில்‌ ஒரு பீரோவில்‌, பேராசிரியராக 
ளான கப்பன்‌, மெக்காலே, அடிஸன்‌, லாக்‌ முதலியோ 


71 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ரின்‌ பல புத்தகங்களும்‌, அமெரிக்காவில்‌ நடந்த புரட்சிக்‌ 
கலகங்களைப்‌ பற்றிய கட்டுரைகளும்‌ இருந்தன. மற்றம்‌ 
ஏராளமான புத்தகங்களும்‌ பெரிய பீரோக்களில்‌ வைக்கப்‌ 
பட்டிருந்தன. அவர்‌ சேகரித்திருந்த புத்தகங்கள்‌ ஏராள 
மானவை, அவர்‌ புத்தகங்களில்‌ பாதிக்கு மேல்‌ அவர்‌ 
தந்தை வைத்துவிட்டுப்‌ போனவை. எப்போதும்‌ புத்தக 
மும்‌ கையுமாகத்தான்‌ சர்ச்சில்‌ இருப்பார்‌. சதா உருப்‌ 
போட்டுத்‌ தள்ளிக்கொண்டே இருப்பார்‌. ஒப்பன்‌, 
மெக்காலே, டெனிஸன்‌ முதலியவர்கள்‌ எழுதிய புத்தகங்‌ 
களில்‌ அவருக்கு அபாரப்‌ பிரியம்‌. 

ஒரு சமயம்‌ சர்ச்சிலுக்கு ஒரு ஈண்பர்‌ ஒரு புத்தகம்‌ 
பரிசளித்தார்‌. அரிஸ்டாட்டல்‌ எழுதிய வேதாந்தப்‌ புத்த 
கம்‌ ௮௮. மத சம்பந்தமான விஷயங்களிலும்‌, வேதாந்த 
உணர்ச்சியிலும்‌ சர்வ சூனியமான சர்ச்சில்‌ அந்தப்‌ புத்த 
கத்தைத்‌ இருப்பிக்‌ கொடுத்தவிட்டார்‌ | 

மற்றொரு சமயம்‌ அவர்‌ ஈண்பர்‌ ஒருவர்‌, ₹ நீங்கள்‌ 
மானிடரின்‌ சாஸ்வதம்‌ ?? என்ற யுத்தகத்தைப்‌ படித்திருக்‌ 
இறீர்களா ?? என்று கேட்டபோகு, அவர்‌ தாம்‌ படித்திறாப்‌ 
பதாகச்‌ சொன்னதோடு, * ஆனால்‌, இப்பொழு.து நாம்‌ உலவி 
வரும்‌ இந்த ஓர்‌ உலகமே மிகவும்‌ பெரிதாயிருக்கையில்‌ 
வேறு உலகத்தில்‌ எனக்கு மோகமில்லை!? என்றும்‌ 
சொல்லிவிட்டார்‌. குருட்டு ஈம்பிக்கைகளில்‌ சர்ச்சிலுக்குப்‌ 
பிரேமை அதிகம்‌. மூன்று மெழுகுவர்த்திகளை ஏககாலத்தில்‌ 
கொளுத்திவைத்தால்‌ அவருக்குப்‌ பயம்‌ உண்டாகும்‌. 
ஏனென்று யாராவது கேட்டால்‌, சுவாமிகளின்‌ எண்‌ 
ணிக்கை குறையக்‌ குறைய, கடவுளிடம்‌ தமக்குள்ள பக்தி 
அதிகரிப்பதாகச்‌ சொல்வார்‌. 


72 


வீடும்‌ வாழ்க்கையும்‌ 


அவர்‌ பிரதம மந்திரியின்‌ ஸ்தானத்தைப்‌ பிற்காலத்தில்‌ 
வூக்கப்போவதாகச்‌ சில ஐதிகங்களை வைத்துக்கொண்டு 
சொல்லப்பட்ட ஜோசியங்களைப்‌ பற்றி அவர்‌ தாமாக 
அடிக்கடி. சிந்தித்துப்‌ பார்ப்பார்‌. அதற்குத்‌ தம்மை லாயக்‌ 
குள்ளவராகச்‌ செய்தகொள்ளச்‌ சிறிதும்‌ ஓய்வு எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌ உழைத்து வந்தார்‌. அத்துடன்‌ பொது மேடை 
களில்‌ ஏறி ஒரு நாளாவது பேசாவிட்டால்‌ அவருக்குப்‌ 
பைத்தியம்‌ பிடித்தது போலாகவீடும்‌. 

ஒரு சமயம்‌ காமன்ஸ்‌ சபை இரவு முழுவதும்‌ கூடி 
யிருந்தது. விடிர்ததம்‌ 6 மணிக்கெல்லாம்‌ சர்ச்சில்‌ எழும்‌ 
வந்துவிட்டார்‌. இடைவிடாது உழைத்‌அவந்த அவர்‌ மேனி 
இளைத்திருந்ததையும்‌, முகம்‌ வாடி, ஏற்கனவே அவர்‌ குடும்‌ 
பத்தினருக்குள்ள கூன்‌ அவருக்கு அதிகரித்திருந்ததையும்‌, 
அவர்‌ ஒரு பித்துக்குளிபோல்‌ காணப்பட்டதையும்‌, சபையி 
அள்ள மற்ற அங்கத்தினர்கள்‌ கண்டு, ‘இவர்‌ 40 வயதி 
லேயே ழெடுதட்டி விடுவார்‌; 45-ஆவ.அு வயதில்‌ தம்‌ தற்தை 
யைப்போல்‌ ஒழிக்துவிடுவார்‌ ! ? என்று பேசிக்கொண்டார்‌ 
களாம்‌! பனங்காட்டு ஈரி இந்தச்‌ சலசலப்புக்‌ கெல்லாம்‌ 
அஞ்சுமா 2 வாழ்க்கை ஏணியின்‌ மத்தியில்‌ நின்‌ ற கொண் 
டிருந்த அவருக்கு; இன்னும்‌ எத்தனை படிகள்‌ ஏறவேண்‌ 
டும்‌ என்பதம்‌, தாம்‌ ஏறி நிலைத்து நிற்கவேண்டிய உச்சிப்‌ 
படி ௭௮ என்பதும்‌ நன்கு தெரியுமல்லவா ? 


73 


6. கன்ளர்வேடிள்‌ கட்சியைத்‌ நகர்த்தல்‌ 


மு [இறவை சபையிலே ல மூன்று வருஷங்கள்‌ சர்ச்சில்‌ 

அரும்பாடு பட்டார்‌. கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ 
சரர்பாக அவர்‌ முதன்‌ முதல்‌ ஓல்டுஹாம்‌ தொகுதிக்குத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தபோது, அவருடைய பேச்சுக்‌ 
களில்‌ பல பாகங்கள்‌ அந்தக்‌ கட்சியின்‌ புராதனக்‌ கொள்‌ 
கைகளைத்‌ தாக்குவனவாயும்‌, சகாக்களுக்கு ஆத்திரமூட்டு 
வனவாயும்‌, அவருடைய சொந்த அபிப்பிராயங்களையே 
எப த்அவனவரயும்‌ இருந்ததைக்‌ கட்சியின்‌ இதர அங்‌ 
கத்தினர்கள்‌ முதலில்‌ பொருட்படுத்தவில்ல்‌. அவருடைய 
தந்தையாகிய ராண்டால்பின்‌ செல்வாக்கையும்‌, அவருடைய 
இளம்பிராயத்தையும்‌, அவருடைய சொற்பொழிவின்‌ ஆற்‌ 
தலையும்‌ கருதி அவர்கள்‌ சும்மா இருந்துவிட்டார்கள்‌. 
சர்க்காருக்கு எப்பொழுதும்‌ சாதகமாக இருந்துவரும்‌ 
சன்ஸர்வேடிவ்‌ கட்சியில்‌ சர்ச்சில்‌ ஒருவர்தான்‌ ௮ரசாங்‌ 
கத்தை எதிர்த்து விவாதம்‌ செய்தவர்‌. அவர்‌ தம்‌ கட்சியின்‌ 
ஆதரவை இழந்து அதன்‌ வெறுப்பைத்‌ தேடிக்கொள்ளப்‌ 
பல சந்தர்ப்பங்கள்‌ நிகழ்ந்தன. முதன்‌ முதலில்‌ சேம்பர்‌ 
லின்‌ கொண்டுவந்த திர்வை மசோதாக்களைப்‌ பலமாக 
எதிர்த்து அவர்‌ தம்‌ கட்சியின்‌ மனக்‌ கசப்பைத்‌ தேடிக்‌ 
கொண்டார்‌, தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ நடந்த யுத்தங்களைப்‌ 
பற்றி சபையில்‌ யாராவது கண்டித்துப்‌ பேசினால்‌, தமக்கு. 
வெற்றி கடைக்கும்‌ வரையில்‌ அவர்‌ சொல்‌ மழை பொழிந்த. 
வண்ணமா யிருப்பார்‌. தோற்றுப்போன போயர்களிடம்‌ 


74 


கன்ஸர்வேடிவ்‌ கட்சியைத்‌ தகர்த்தல்‌: 


சமரசம்‌ பேசி அவர்கள்‌ வாழ்க்கைக்குப்‌ பாதக மேற்‌ 
படாதபடி சட்டங்களை ஏற்படுத்தவேண்டு மென்று அவர்‌ 
சர்க்காரைப்‌ பலமுறை தண்‌ டியிருக்கிறோர்‌. அடுத்த மாதம்‌ 
15-ஆம்‌ தேதிக்குள்‌ போயர்‌ தலைவர்கள்‌ எல்லோரும்‌ சரணா 
கதி யடைந்துவிடாவிட்டால்‌ அவர்கள்‌ நாடு கடத்தப்படு 
வார்கள்‌ ' என்ற சர்க்கார்‌ ஓர்‌ எச்சரிக்கை விடுத்தது, 
அதைப்‌ பலமாகக்‌ கண்டித்துச்‌ சர்ச்சில்‌ பேசுகையில்‌, 
* இந்த அறிக்கை பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ உயர்வையும்‌ 
கண்ணியத்தையும்‌ நீக்கிவிடுகிறது, இனிமேல்‌ சச்சரவுகள்‌ 
ஏற்படாமல்‌ இருக்கும்படியோ, எங்கும்‌ அமைதி நிலவி 
யிருக்கும்படியோ இந்த அறிக்கை செய்ய முடியா அ. சர்க்‌ 
காரின்‌ யுத்த வேட்கையை நான்‌ ஆமோதிக்கிறேன்‌. 
ஆனால்‌ அதைக்‌ கையாளும்‌ முறைகளை நான்‌ கண்டிக்‌ 
கிறேன்‌. ஒரு யுத்தத்தின்‌ முடிவில்‌ இருதரத்தாரும்‌ கை: 
குலுக்கிக்கொண்டு சிறேகம்‌ பாவிக்கவேண்டும்‌ என்பதே 
என்‌ நோக்கம்‌. நாம்‌ ஜயித்த இடங்களின்‌ சொர்த உரிமை 
நமக்கு வேண்டும்‌, தோல்வி யடைந்தவர்களுக்குச்‌ சிறி 
தளவு பாதுகாப்புகள்‌ ஏற்படுத்த வேண்டும்‌, இதுவே 
என்‌ கோரிக்கை ' என்று வேண்டிக்கொண்டார்‌. அவர்‌ 
பேசியதில்‌ நியாயமில்லை என்று சொல்வதற்கு இடமில்லை, 
ஆகையால்‌ அவரை எதிர்த்துப்‌ பேசப்‌ பலர்‌ அணியவில்லை. 
ஆனால்‌, இப்படி. அவர்‌ பேசியது அவர்‌ கட்சியினருக்குப்‌ 
பிடிக்கவில்லை, சர்க்காரின்‌ மூலபலமல்லவா கன்ஸர்‌ 
வேடிவ்‌ கட்சி 2 சர்ச்சிலை வந்தனம்‌ கூறி வழியனுப்பிவிட 
வேண்டியதுதான்‌ என்று பல அங்கத்தினர்‌ எண்ணினர்‌. 
கட்சிகளை விடுவதும்‌, எதிர்க்‌ கட்சிகளில்‌ சேர்வதும்‌, எந்தக்‌: 
கட்சியிலும்‌ தங்களுக்குச்‌ சலுகை இல்லை யென்றால்‌ புதிய 


75 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


கட்சியை அமைப்பதும்‌ சர்ச்சில்‌ குடும்பத்தாருக்கே சகஜம்‌, 
லார்டு ராண்டால்ப்‌ பொக்கிஷ மந்திரியா யிருக்கும்‌ 
போது தம்‌ கட்சியின்‌ கொள்கைகளை அநேகமாக லிபரல்‌ 
கட்சிகளின்‌ கொள்கைகளை யொட்டிச்‌ ீர்திருத்தவேண்டி 
அரும்பாடுபட்டார்‌. சில நாட்களுக்குப்‌ பிறகு, பிரதம 
மந்திரியான லார்டு ரோஸ்பரி என்பவர்‌, : ராண்டால்ப்‌ 
நமது கட்சியிலிருந்து போய்விட வேண்டும்‌ ; அல்ல 
இறிஸ்துமஸ்‌ விடுமுறைக்குள்‌ ஈமது மந்திரி சபை கலைய 
வேண்டும்‌. வேறு வழியில்லை ! ? என்று சொன்னார்‌. அதன்‌ 
படியே ராண்டால்பும்‌ வெளியேறினார்‌. சுயேச்சையாக, 
கட்டுப்பாடில்லாமல்‌, தம்‌ மனத்துக்குத்‌ தோன்றியவாறு 
செய்ய முயலுவது சர்ச்சில்‌ குடும்பத்தாரின்‌ லக்ஷணம்‌ 
பேரலும்‌ ! 

அந்த மாதிரியே சர்ச்சிலும்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ 
கொள்கைகளை இளாட்ஸ்டனின்‌ லட்சியங்களை யொட்டித்‌ 
திருத்தி அமைக்கவேண்டு மென்று பொது மேடைகளில்‌ 
பேசியிருக்கிறார்‌. சமாதானம்‌, சிக்கனம்‌, £ர்திருத்தம்‌ ? 
என்பதே ளாட்ஸ்டனின்‌ கொள்கை, “யுத்தங்களுக்குப்‌ 
பீறகு பொருளாதார விஷயத்தில்‌ மிகவும்‌ பெரிய நெருக்கடி 
ஏற்படும்‌. சாதாரண விஷயங்களுக்‌ கெல்லாம்‌ ஏகப்பட்ட 
செலவாகும்‌. வருமானத்துக்கு மேல்‌ அதிகப்படி செலவு 
ஏற்படும்‌, யுத்தங்களுக்குப்‌ பிறகு சகஜமாய்‌ ஏற்படுவது 
போல்‌ நாம்‌ ஜெயித்த நாட்டில்‌ பொருளாதார முன்னேற்‌ 
றம்‌ குறையும்‌. புது வரிகளை ஏற்படுத்தக்‌ கூடாதென்ற 
கொள்கை அடியோடு போய்விடும்‌, சுதேச உணர்ச்சி 
யையும்‌ சுதந்தரத்தையும்‌ வேருடன்‌ ௮.றுத்தெறிந்த யுத்தத்‌ 
இற்குப்‌ பிறகு, வரிகளை வசூல்‌ செய்வதென்றால்‌ சாமானிய 


76 


கன்ஸர்வேடிவ்‌ கட்சியைத்‌ தகர்த்தல்‌: 


மல்ல. செல்வாக்கும்‌ கீர்த்தியும்‌ வாய்ந்த லெ பிரமுகர்கள்‌ 
நமது நடவடிக்கைகளைக்‌ கண்டிக்க ஏற்பட்டால்‌ என்ன 
செய்வது ? ஒரு ராஜ்யத்தைக்‌ கைப்பற்றினோமானால்‌ ௮தை 
நிர்வாகம்‌ செய்வது சுலபமான காரிய மன்று? என்று 
சர்ச்சில்‌ அறிவுறுத்தினார்‌. 

சில நாட்களுக்குப்‌ பிறகு, * அரசாங்கத்தின்‌ ௨ட்சு' 
முறையில்‌ சில சிக்கல்களும்‌ குழப்பங்களும்‌ இருப்பதாகத்‌ 
தோன்றவதால்‌ செலவு நிர்வாகம்‌ எப்படி. ஈடற்‌தவருறெஅ 
என்பதைப்‌ பற்றி அறிவிக்க ஒரு கமிட்டி ஏற்படுத்தவேண்‌ 
டும்‌” என்ற சர்ச்சில்‌ சர்க்காரைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
அப்பொழுது பொக்கிஷ மந்திரியாயிருக்த பால்போர்‌ இதை. 
எவ்வளவோ எதிர்த்தும்‌ பயன்படாமல்‌, இந்த £ வாயாடி £ 
யின்‌ இஷ்டத்துக்கு இடம்‌ கொடுக்கும்படி. நேரிட்டது. 
இதனால்‌ பால்போருக்கும்‌ சர்ச்சிலுக்கும்‌ என்றும்‌ அழி 
யாத ஒரு மனக்கசப்பும்‌ வெறுப்பும்‌ ஏற்பட்டது, 

யுத்த மந்திரியான பிரடரிக்கன்‌ ராணுவ மசோதா 
முறியடிக்கப்படவேண்டும்‌ என்னும்‌ பிரேமையால்‌ சர்ச்‌ 
சில்‌ தாம்‌ பேசும்‌ மேடைகளிலெல்லாம்‌ அதைப்பற்றி எடுத்‌ 
அக்‌ கூறி இடித்துக்‌ காட்டி, பிரடரிக்கின்‌ மேல்‌ ஜனங்‌ 
களுக்கு அருவருப்பு ஏற்படும்படி. செய்துவந்தார்‌. அதே 
சமயத்தில்‌, ராணுவ கிர்வாகத்தில்‌ ஏற்பட்டிருந்த பல சிக்க 
லான விஷயங்களைப்‌ பற்றி டைம்ஸ்‌? பத்திரிகை பல கட்‌ 
டுரைகளை வெளியிட்டுவந்தது. இந்தக்‌ கட்டுரைகளின்‌ 
கர்த்தா மிஸ்டர்‌ எமெரி என்று பின்பு தெரியவந்தது. சர்ச்‌ 
சிலுக்கு அனுசரணையாக வந்த கட்டுரைகள்‌ அவை. 
ஆகவே, இதுவரையில்‌ தன்னம்‌ தனியே சட்டசபையில்‌. 
நின்று ராவ மசோதாவைக்‌ கண்டித்து வந்த சர்ச்‌ 


77 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சிலுக்குச்‌ சபையின்‌ அங்கத்தினர்‌ பலர்‌ பக்க பலமாக 
வரலானார்கள்‌. 

சட்டசபை மறுபடியும்‌ கூடும்போது கன்ஸர்வேடிவ்‌ 
கட்சியின்‌ ஒரு பகுதியினர்‌ சர்ச்சிலைத்‌ தங்கள்‌ தலைவரெனக்‌ 
கொண்டனர்‌. இவ்வளவு எதிர்ப்புக்கும்‌ மனக்கசப்புக்கும்‌ 
இடையே தம்‌ கட்சியை இரு பிளவுகளாகப்‌ பிளந்து ஒரு 
பிளவில்‌ தலைமை வகித்துவந்த சர்ச்சிலின்‌ வெற்றியைப்‌ 
பாராட்ட வேண்டாமா? அவரை ஆதரிக்கும்‌ அங்கத்தின 
ரில்‌ பல பிரமுகர்கள்‌ இருந்தனர்‌. அயர்லாந்தின்‌ பிரதம 
கரரியதரிசியின்‌ ழ்‌, பார்லிமெண்டரி அந்தரங்கக்‌ காரிய 
தரிசியாக முன்பு உத்தியோகம்‌ வ௫ூத்துவந்த ஸர்‌ அயான்‌ 
மால்கோம்‌ என்பவர்‌ சர்ச்சிலின்‌ லட்சியங்களை அதரித்த 
தால்‌ அவரைச்‌ சேர்ந்த கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ பிள 
வுக்கு * மால்கோம்டென்ட்ஸ்‌ ? என்றும்‌, மற்ற பிளவில்‌ 
லார்டு ஹுக்‌ செஸில்‌ என்பவர்‌. இருந்ததால்‌ அந்தப்‌ பிள 
வுக்கு £ ஓறாுச்னிகன்ஸ்‌? என்றும்‌ தற்காலிகமாகப்‌ பெயர்‌ 
கள்‌ அமைந்தன. பின்னால்‌ ராணுவ மசோதா சபையில்‌ 
ஓட்டுக்கு விடப்பட்டபோ அ கன்ஸர்வேடிவ்‌ கட்செயினரில்‌ 
17 பேர்‌ சர்க்காருக்கு எதிராக ஓட்டுக்‌ கொடுத்தார்கள்‌ | 

மசோதாவில்‌ சில அம்சங்களையும்‌, குதிப்பாக யுத்த 
அம்சங்களையும்‌ பிணைத்து, அதை மறுபடியும்‌ சபையின்முன்‌ 
சமர்ப்பித்தார்‌ யுத்த மந்திரியான பிரடரிக்‌. இந்த முறை, 
கன்ஸர்வேடிவ்‌ கட்சி.பினரில்‌ 24 அங்கத்தினர்‌ சர்ச்சைப்‌ 
பின்பற்றினர்‌. அவருடைய தந்‌ைத ஏற்படுத்திய புதிய 
கட்சியின்‌ அங்கத்தினர்‌ எல்லோரும்‌ சர்ச்சிலைத்‌ தொடர்ந்‌ 
தனர்‌. சர்ச்சிலின்‌ செய்கைகளைக்‌ கண்டு அஞ்சி எதிர்ப்‌ 
பிளவின்‌ அங்கத்தினரில்‌ ஒருவரான ஸர்‌ ஜேம்ஸ்‌ பெர்‌ 


78 


கன்ஸர்வேடிவ்‌ கட்சியைத்‌ தகர்த்தல்‌ 


கூஸன்‌ என்பவர்‌ “ டெய்லி டேலிகிராப்‌ ? பத்திரிகையில்‌, 
“சர்க்காரை அதரிப்பதற்கென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌ 
கள்‌ யாரும்‌ ஆச்சரியப்‌ படத்தக்க விதமாய்‌, இவ்வளவு 
கடுமையாகச்‌ சர்க்காரை எதிர்ப்பதை இதவரையில்‌ நான்‌ 
கண்டதேயில்லை |? என்று ஒரு கட்டுரையில்‌ எழுதி 
யிருந்தார்‌. 

இதன்‌ பின்பு, சேம்பர்லீன்‌ ஒரு தீர்வை மசோதா 
கொண்டுவந்தார்‌. உடனே சர்ச்சில்‌ எழுச்‌,த, “நான்‌ என்‌ 
கட்சியை எதிர்க்கவில்லை. ஆனால்‌ தீர்வை மசோதாவை 
எதிர்க்கிறேன்‌ ? என்று சொன்னதும்‌, சேம்பர்லீன்‌ சற்று 
நடுங்கினார்‌. சர்ச்சில்‌ மேலும்‌ பேசுகையில்‌, £ இத்தகைய 
திர்வை மசோதாக்கள்‌ இங்கிலாந்தின்‌ சரித்திரப்‌ பிரசித்தி 
பெற்ற கட்சிகளுக்‌ குள்ளேயே பெரிய மாறுபாடுகளை உண்‌ 
டாக்குவ தல்லாமல்‌, பொதுஜனங்களின்‌ வாழ்க்கை நிலைமை 
யையும்‌ மாற்றிவிடும்‌. பண்டைக்காலக்‌ கொள்கைகளைக்‌ 
கையாண்டுவரும்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சியும்‌ மறைந்து 
இருந்த இடம்‌ தெரியாமல்‌ போய்விடும்‌, ஒரு புஅல்‌ கட்சு 
கிளம்பும்‌. ஐக்கிய அமெரிக்காவிலுள்ள குடியரசுக்‌ கட்கு 
யைப்‌ போல்‌ அவதரிக்கலாம்‌ அந்தப்‌ புதுக்‌ கட்சி. சென்ற 
ஒரு அற்றாண்டுக்‌ காலமாக இத்தகைய தீவிர மாறுதல்‌ 
ஓன்னும்‌ ஏற்பட்டிருக்கா தென்று நம்புகிறேன்‌ ? என்று 
சொன்னார்‌. * கட்டெறும்பை எடுத்துக்‌ காதில்‌ விட்டுக்‌ 
கொண்டு அவதிப்படுவது போல்‌ இவரால்‌ நாம்‌ வருந்து 
இரோம்‌ ? என்றும்‌, ௫ சனியனை விலைக்கு வாங்கின அபோல்‌ 
ஆயிற்றே !? என்றும்‌, * ஏதேது, அரசியல்‌ கொள்கைகளையும்‌ 
வழக்கங்களையும்‌ இவர்‌ புதிதாக வஞுத்து அமைத்துவிடுவார்‌ 
போலிருக்கிறதே!” என்றம்‌ பலவாறு பேசிக்கொண்டனர்‌. 


79 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ கர்நாடகப்‌ பேர்வழிகள்‌. பிரதம 
மந்திரியான ஸ்ரீ பால்போரின்‌ மனத்தையே ஒருவிதமாகத்‌ 
திருப்பிவிட்டார்‌ சர்ச்சில்‌. 

1903-ஆம்‌ வருஷம்‌, கோடைகாலத்தில்‌, கன்ஸர்வேடிவ்‌ 
கட்சிக்குள்ளேயே மூன்று பிளவுகள்‌ ஏற்பட்டு அவர்‌ 
களுக்குள்‌ சேம்பர்லீன்‌ மசோதாவைப்‌ பற்றி எதிர்‌ விவாதம்‌ 
செய்துகொண்டனர்‌. மசோதாவை அதரிக்கும்‌ கட்சி 
யொன்றும்‌, அதை எதிர்க்கும்‌ கட்டு யொன்றும்‌, நடுத்தரக்‌ 
கட்சி ஒன்றும்‌ ஏற்பட்டன. சர்ச்சிலோ கட்சியின்‌ காரி 
யாலயத்தில்‌ மட்டும்‌ தம்‌ கவனத்தைச்‌ செலுத்தவில்லை. 
மேடை மேடைகளாக ஏறிச்‌ சேம்பாலின்‌ மசோதாவைத்‌ 
தாக்கிப்‌ பேசிப்‌ பொதுஜனங்களின்‌ ஆதரவைப்‌ பெற்று வர 
லானார்‌, பார்லீமெண்டு சபையில்‌ மசோதாவைப்பற்றி விவா 
இக்க அனுமதி கொடுக்கப்‌ பிரதம மந்திரி மறுத்துவிட்ட 
தால்‌, காமன்ஸ்‌ சபையின்‌ வாய்க்குப்‌ பூட்டுப்‌ போடுகிதீர்‌ 
களா? இருக்கட்டும்‌ 1? என்ற சொல்லி, சர்ச்சில்‌ வெளியே 
இளம்பிப்‌ போனார்‌. காடெங்கும்‌ ஓயாமல்‌ சுற்றி ஆங்காங்கு 
வர்த்தகச்‌ சங்கங்களைக்‌ கூட்டி, கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின 
ரின்‌ கலாட்டாக்களுக்‌ இடையே சேம்பர்லின்‌ மசோதா 
வைத்‌ தாக்கப்‌ பொதஜனங்களின்‌ உணர்ச்சியைக்‌ கிளப்பி 
விட்டுக்கொண்டே வந்தார்‌. 

சேம்பர்லின்‌ பேசிய இடங்களுக்கெல்லாம்‌ தொடர்க்‌ அ 
சென்று அவர்‌ பேசிச்‌ சென்ற பின்‌ சூட்டோடு சூடாகச்‌ 
சர்ச்சிலும்‌ பேசுவார்‌. சில இடங்களில்‌ கன்ஸர்வேடிவ்‌ 
கட்சியின்‌ மேடையே சர்ச்சிலுக்குக்‌ இடைக்கவில்லை, 
வெகு காலமாக கன்ஸர்வேடிவ்‌ கட்சியார்‌ கட்டிவந்த 
கோட்டையைத்‌ தகர்க்க விரும்பினால்‌ அது சாமானியக்‌ 


80 


கன்ஸர்வேடிவ்‌ கட்சியைத்‌ தகர்த்தல்‌ 


காரியமாகுமா ? சர்ச்சிலுக்கு மேடை கொடுக்க மறுத்த 
இடங்களிலெல்லாம்‌ அவர்‌ தம்‌ மோட்டார்‌ வண்டியின்‌ 
மேலேறிப்‌ பிரசங்கம்‌ செய்வார்‌. இதற்காகவே தாம்‌ போகு, 
மிடங்களுக்‌ கெல்லாம்‌ தம்மோடு ஓர்‌ ஏணியையும்‌ கொண்டு 
போவார்‌! பர்மிங்ஹாம்‌ என்னுமிடம்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சு 
யின்‌ பெருங்‌ கோட்டை. கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ கொள்‌ 
கைகளையும்‌ அதன்‌ நடவடிக்கைகளையும்‌ எதிர்த்துப்‌ பே௬- 
வோர்‌ யாராயிருந்தாலும்‌ அவர்‌ அங்கிருந்து மீண்டு போவது. 
துர்லபம்‌, லாயிட்‌ ஜார்ஜ்‌ ஒரு சமயம்‌ லிபரல்‌ கட்சியின்‌ 
சார்பாக ஒரு பிரசங்கம்‌ செய்து இடையே சமயம்‌ வாய்த்த. 
போதெல்லாம்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சியைத்‌ தாக்கிப்‌ பேசிய 
தின்‌ பயனாகக்‌ கூட்டத்தில்‌ கலவரம்‌ ஏற்பட்டது. லாயிட்‌ 
ஜார்ஜை அடித்து நொறுக்கிவிடப்‌ பிரயாசைப்பட்டனர்‌ 
பொ அஜனங்கள்‌. நல்ல காலமாக ஒரு போலீஸ்கார 
னுடைய உடையை வாங்கி மாறுவேடம்‌ பூண்டு அவர்‌ 
உயிர்‌ பிழைத்தார்‌. உலகப்‌ பிரசித்திபெற்ற லாயிட்‌ ஜார்‌ 
ஜுக்கு இந்தக்‌ கதி ஏற்பட்டதென்றால்‌ எதுவொன்றையும்‌ 
மறைமுகமாகப்‌ பேசாமல்‌ பட்பட்டென்று பொரிந்து 
கொட்டும்‌ சர்ச்சிலை விட்டுவிடுவார்களா ? ஆனால்‌, ஆப்‌ 
பிரிக்காவில்‌ ஈடந்த யுத்தங்களில்‌ உயிரைத்‌ திரணமாய்‌ 
மதித்து முன்னணிகளில்‌ நின்னு பல ஆபத்துக்களையும்‌ 
வென்ற இீரத்திக்‌ கொடி. நாட்டிய நம்‌ சர்ச்சிலா இந்தப்‌ 
பூச்சாண்டிகளுக்குப்‌ பயப்படுவார்‌ 2 பர்மிங்ஹாமுக்குத்‌ 
அணிந்து சென்றார்‌. தம்‌ மோட்டார்‌ வண்டியின்‌ டாப்பில்‌ 
ஏதினார்‌ ; ஆரம்பித்தார்‌ பிரசங்கத்தை. அவரைத்‌ தவிடு: 
பொடியாக்கிவிட வேண்டு மென்றிருந்த போக்கிரிக ளெல்‌ 
லாம்‌, அவருடைய ஒப்பற்ற அணிச்சலையும்‌, அவர்‌ பேச 


81 
சர்‌ 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


வதில்‌ நியாயம்‌ த.தும்புவதையும்‌ கேட்டு, சேம்பர்லினைப்‌ 
போற்றியது போல்‌ அவரையும்‌ போற்றினர்‌. 

பிறகு மந்திரி சபையில்‌ சில மாறுதல்கள்‌ ஏற்பட்டன. 
சேம்பர்லின்‌ தம்‌ பதவியை ராஜீகாமா செய்தார்‌. தொழி 
லாளர்‌ சங்க மந்திரிகள்‌ நால்வர்‌ இருந்தனர்‌, சேம்பர்லின்‌ 
ராஜீசாமா கொடுத்த விஷயம்‌ இவர்களுக்குத்‌ தெரிந்தால்‌ 
தங்கள்‌ பதவியை விடமாட்டார்க ளல்லவா 2 அதனால்‌ 
பிரதம மந்திரியான பால்போர்‌, சேம்பர்லினின்‌ ராஜீ 
நாமசவைப்‌ பற்றிப்‌ பிரஸ்சாபிக்கவில்லை. ஆயினும்‌ மற்றத்‌ 
தொழிலாளர்‌ சங்க மந்திரிகளும்‌ ராஜீசாமா செய்தனர்‌. பால்‌ 
போர்‌ மட்டும்‌ இன்னும்‌ நடுகில்மை வத்து வந்தார்‌. சேம்‌ 
பர்லினுடைய குமாரரான ஆஸ்டின்‌ சேம்பர்லினைப்‌ 
பொக்கிஷ மந்திரி யாக்கினர்‌. டெவான்‌ஒயர்‌ கோமா 
னும்‌ வர்த்தக சங்க மந்திரியா யிருந்து ராஜீராமா செய்‌ 
தவர்‌. டிசம்பர்‌ மாதம்‌ டல்விச்‌, லூவிஷாம்‌ தொகுதிகளில்‌ 
உபதேர்தல்‌ நடக்கும்போது கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினருக்‌ 
குப்‌ பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. கன்ஸர்வேடிவ்‌ கட்சி 
யைத்‌ தோற்கடித்த லிபரல்‌ அங்கத்தினர்க்‌ கெல்லாம்‌ 
சர்ச்சில்‌ தம்‌ வாழ்த்துக்களைத்‌ தெரிவித்தார்‌. 

ஓல்டுஹாம்‌ தொகுதியின்‌ கன்ஸர்வேடிவ்‌ ஓட்டர்கள்‌ 
ஒரு கூட்டல்‌ கூடி, சர்ச்சிலுக்கு இனிமேல்‌ அவர்களின்‌ 
அதரவு இடைக்காதென்று தெரிவித்துவிட்டனர்‌. இதைப்‌ 
பற்றி சர்ச்சில்‌ வருந்தவில்லை. அவர்‌ தம்‌ கட்சியின்‌ கொள்‌ 
கைகளை எதிர்த்தாலும்‌, தம்‌ வாக்காளர்களின்‌ நோக்கய்‌ 
களையும்‌ அவர்களின்‌ க்ஷேமத்தையும்‌ கருதியே தாம்‌ 
உழைத்து வருவதாக ஐல்டுஹாம்‌ ஜனங்களுக்குக்‌ கூறினார்‌. 
6 பிரதம மந்திரியான பால்‌ 2பார்‌ லார்டு ஸாலிஸ்பரிக்குப்‌ 


82 


கன்ஸர்வேடிவ்‌ கட்சியைத்‌ தகர்த்தல்‌ 


பிறகு பதவி ஏற்கும்போது, * கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ 
கொள்கைகள்‌ மாற்றப்‌ படமாட்டா? என்று தெரிவித்து 
விட்டு, பதவிக்கு வந்த மறு வருடம்‌ தம்‌ கட்சியின்‌ கொள்‌ 
கைகளை முற்றிலும்‌ திருத்தி அமைக்கவேண்டு மென்று 
சொல்லியிருக்கிறார்‌. அதைப்‌ போல்‌ நான்‌ ஒன்றும்‌ செய்து 
விடவில்லை ? என்று அவர்‌ ஒல்டுஹாம்‌ ஓட்டர்களுக்கு எடுத்‌ 
அக்‌ காட்டினா. 

1904-ல்‌, அவர்‌ சமயம்‌ ஏற்பட்ட போதெல்லாம்‌ 
சட்டசபையில்‌ தம்‌ கட்சியைத்‌ தாக்கி, பிரதம மந்திரிகூடச்‌ 
சபையை விட்டு வெளியேறும்படி செய்துவிட்டார்‌. பிர 
தம மந்திரி லெ சமயம்‌ நடுகிலைமை வகத்தும்‌, சில சமயம்‌ 
தாம்‌ பேசும்போது வெளியே போய்விடுவதுமா யிருந்த 
தைக்‌ குறித்து ஒரு முறை அவர்‌ மானத்தை வாங்கிவிட்‌ 
டார்‌ சர்ச்சில்‌. * பிரதம மந்திரியாரே ஓடவேண்டாம்‌ ! 
இன்று நான்‌ உங்களை எதிர்க்கப்‌ போவதில்லை. தைரியமா 
யிருங்கள்‌ ! * என்றார்‌ சர்ச்சில்‌. 


83 


7. கட்சி மாறுதல்‌ 


சேர்ச்சி௮க்கும்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சிக்கும்‌ இடையே 

பிளவு அதிகரித்தக்கொண்டே வந்ததை லிபரல்‌ 
கட்சியார்‌ கவனிக்காமல்‌ இருந்துவிடவில்லை. அவர்கள்‌ 
தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
அத்தகைய சந்தர்ப்பம்‌ கிடைத்ததும்‌, மான்செஸ்டர்‌ 
தொகுதியிலிருக்து லிபரல்‌ கட்சியின்‌ சார்பாக அடுத்த 
தேர்தலுக்குப்‌ போட்டி யிடும்படி, அவர்கள்‌ சர்ச்சிலை 
வேண்டினர்‌. அ௮தற்கணெங்கி சர்ச்சிலும்‌ லிபரல்‌ மேடை 
களில்‌ ஏறிப்‌ பிரசங்கங்கள்‌ செய்தார்‌. 1904, மே மாதம்‌ 
81-அம்‌ தேதியில்‌ சர்ச்சில்‌ தாம்‌ லிபரல்‌ கட்சியில்‌ சேர்ச்‌, 
விட்டதாக வெளிப்படையாகத்‌ தெரிவித்‌ துவிட்டார்‌. 
தேர்தலிலும்‌ வெற்றி பெற்றுப்‌ பார்லீமெண்டுக்குப்‌ போய்‌, 
லாயிட்‌ ஜார்ஜுக்கு அடுத்தபடியாக உட்காரச்‌. துகொண் 
டார்‌. லாயிட்‌ ஜார்ஜும்‌ சர்ச்சிலை மனமார வரவேற்றார்‌. 
சிங்கத்துக்குச்‌ சிங்கந்தானே இணை ! இவ்விதமாக லாயிட்‌ 
ஜார்ஜும்‌ சர்ச்சிறும்‌ ஒருவரை யொருவர்‌ நன்கு மதித்துக்‌ 
கொண்டனர்‌. அவர்களின்‌ கேசம்‌ நாளுக்கு நாள்‌ முற்றி 
வந்து. பின்னால்‌ மந்திரி சபையில்‌ இருவரும்‌ ஒத்தழைத்‌ அ, 
சென்ற உலக மகா யுத்தத்தின்போது அரிய தொண்டாற்றி 
வந்தார்கள்‌. 

சர்ச்சில்‌ எதிர்க்‌ கட்சியிலீரும்துகொண்டு கன்ஸர்‌ 
வேடிவ்‌ கட்சியினரை வேண்டுமென்றே தாக்குவார்‌. அவர்‌ 
களைத்‌ தாக்குவதற்கென்றே ஏதாவது ஒரு குட்டிப்‌ பிரேரே 


61 


கட்சி மாறுதல்‌ 


பணையைக்‌ கொண்டுவருவார்‌. கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினர்‌ 
தம்மைப்‌ பேசவிடாமல்‌ தடுக்க முயன்றால்‌, அந்தக்‌ கலாட்‌ 
டாவுக்கெல்லாம்‌ சேம்பர்லின்தான்‌ காரணம்‌ என்ற அவர்‌ 
பழிப்பார்‌. 

பால்போரின்‌ கொள்கைகள்‌ இன்னவை என்ற தெளி 
வாகத்‌ தெரியாததால்‌, அவர்‌ கட்சியினரும்‌ அவரை 
வெறுக்கலானார்கள்‌. எதிர்க்‌ கட்சியின்‌ இண்டல்களும்‌ 
அதிகரித்தன. பொது ஜனங்களின்‌ கண்டனங்களும்‌ வலுத்‌ 
தன. எனினும்‌, அவர்‌ தம்‌ பிரதம மந்திரி ஸ்தானத்தை 
வீடான சமாளித்துக்கொண்டு ஒரு வருஷம்‌ வரையில்‌ காலம்‌ 
தள்ளினார்‌. (பெண்கள்‌ அரசாண்டால்‌ சாமானி௰யமாகச்‌ 
சிம்மாசனத்தை விட்டு வெளியேறுவார்களா 2' என்று 
சர்ச்சில்‌ கேவலமாகப்‌ பேசுவார்‌. அவர்‌ தந்தையார்‌ எப்‌ 
படி களாட்ஸ்டனை எதிர்த்து, பதவியை விட்டு அவர்‌ ஓடும்‌ 
வரையில்‌ அன்புறுத்தி வந்தாரோ, அதைப்‌ போலவே சர்ச்ச 
அம்‌ தம்‌ புதிய சகாக்களுடன்‌ சேர்ந்து பால்போரைத்‌ 
அன்புறுத்தி வந்தார்‌, ௫ கன்ஸரவேடிவ்‌ கட்சியின்‌ இரு 
பிளவுகளும்‌ நாய்கள்‌ ஒற்றை எலும்புத்‌ அண்டைக்‌ கடிப்பது 
போல்‌ பால்போரைத்‌ அன்புறுத்தி வருகின்றன ? என்று 
உலகத்துக்கு எடுத்துரைத்தார்‌ சர்ச்சில்‌. 

1905-ல்‌ ஒரு சமயம்‌ பால்போரைக்‌ கேட்ட இல 
கேள்விகளுக்குக்‌ குடி 2யற்ற நாட்டு மந்திரி பதில்‌ சொல்ல 
முன்வந்தார்‌. அதைச்‌ சர்ச்சில்‌ எதிர்த்துப்‌ பிரதம மந்திரி 
தான்‌ பதில்‌ சொல்லவேண்டும்‌ என்று வற்புறுத்தி வதைத்‌ 
தார்‌. டிசம்பர்‌ மாதம்‌ பால்போர்‌ தம்‌ கிராமத்அக்கு ஓய்‌ 
வெடுத்‌அக்கொள்ளப்‌ போனார்‌, சர்ச்சில்‌ லிபரல்‌ கட்சியில்‌ 
ஒரு பெரும்‌ தலைவராக விளங்யெதால்‌ அவருக்கு, இப்‌ 


85 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


பொழு புதிதாய்‌ அமைந்த மந்திரி சபையில்‌ ஒரு ஸ்தானம்‌ 
கொடுக்கப்பட்ட அ. 

1906-ல்‌ புஅத்‌ தேர்தல்‌ நடந்தது. கன்ஸர்வேடிவ்‌ 
கட்சியினர்‌ பலவிடங்களில்‌ முறியடிக்கப்பட்டனர்‌, லிபரல்‌ 
கட்சிக்கு வெற்றிமேல்‌ வெற்றி, முடிவில்‌ லிபரல்‌ கட்சியே 
மந்திரி சபை அமைத்தது. சர்ச்சில்‌ குடியேற்ற நாட்டு 
உதவி மந்திரியாக அமர்த்தப்பட்டார்‌. அப்பொழுது அவ 
ருக்கு வய அ 31. 

கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினர்‌ தங்கள்‌ மூட நம்பிக்கையி 
லும்‌, உளுத்துப்‌ போன பழங்‌ கொள்கைகளினாலும்‌ 
சர்ச்சிலை இழக்க நேரிட்டது. காலப்‌ போக்குக்கு ஏற்ற 
வாறு தங்களைத்‌ ns கொள்ளும்‌ திறமை அவர்களுக்கு 
இல்லாததைப்‌ பற்றி சர்ச்சில்‌ வருந்தினார்‌. ஆதி முதல்‌ அவர்‌ 
குடும்பத்தினர்‌ அங்கத்தனர்களா யிருக் துவந்த கட்சி 
யல்லவா கன்ஸர்வேடிவ்‌ கட்சி! அதை விட்டு விலகியதில்‌ 
சர்ச்சிலுக்கு உண்டான வருத்தத்துக்கு அளவேயில்லை. 

பொது ஜனங்களுக்குக்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ 
மேல்‌ வெறுப்பு உண்டாகிவிட்டது. பொது ஜனங்களின்‌ 
கேஷமத்தைக்‌ கருதா சர்க்காரின்‌ பாதுகாப்பு ஒன்றையே 
முக்கிய லட்சியமாகக்‌ கொண்ட ஒரு கட்சியின்‌ நிலைமை 
நாளடைவில்‌ சீர்குலைந்து போவது இயற்கைதானே. சர்ச்ச 
லின்‌ மேல்‌ பொது ஜனங்களுக்கு ஒரு தனிப்‌ பிரேமை 
உண்டாஇயது. அக்காலத்தில்‌ சர்ச்சில்‌ தம்‌ தந்தையின்‌ 
சரித்திரத்தை எழுதிப்‌ புத்தக ரூபமாக வெளியிட்டார்‌. 
அவருடைய செல்வாக்கு உயர்வதற்கு இதுவும்‌ ஒரு முக்‌ 
இய காரணமா யிருந்தது | சேம்பர்லினின்‌ தீர்வை மசோ 
தாக்களை வெறுத்த லங்காஜயர்‌ வர்த்தகர்கள்‌ கன்ஸர்‌ 


86 


கட்சி மாறுதல்‌ 


வேடிவ்‌ கட்சியையும்‌ அடியோடு வெறுத்தனர்‌. இங்கி 
லாந்தில்‌ குடியேறி வாழ்ந்துவரும்‌ அந்கிய நாட்டினரைப்‌ 
பற்றிய பல மசோதாக்களை சர்ச்சில்‌ தாக்கி வெற்றி பெற்ற 
தால்‌ யூதர்கள்‌ எல்லோரும்‌ சேர்ந்து சர்ச்சிலைக்‌ கொண் 
டாடிய தல்லாமல்‌, எல்லாத்‌ தேர்தல்களிலும்‌ யூதர்களின்‌ 
ஓட்டுகள்‌ சர்ச்சிலுக்கும்‌ அவரைச்‌ சார்க்தோருக்குமே 
உரியவை யென்ற தமக்குள்‌ ஒரு கட்டுப்பாடு செய்து 
கொண்டார்கள்‌. 

தேர்தலில்‌ லிபரல்‌ கட்சியினர்‌ 3711- ஸ்தானங்களைக்‌ 
கைப்பற்றி யிருந்தனர்‌. அவர்களுக்கு அனுசரணேயாக 
மற்ற சில்லறைக்‌ கட்சிகளின்‌ அங்கத்தினர்களில்‌ 17-நபர்‌ 
கள்‌ இருந்தனர்‌. கன்ஸர்வேடிவ்‌ கட்சியில்‌ 132-அங்கத்‌ 
தனரே தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌. வேறொரு கட்சியின்‌ 
25-அங்கத்தினர்கள்‌ அவர்களுக்கு அனுசரணையாக இரும்‌ 
தார்கள்‌. இதைத்‌ தவிர ஐரிஷ்‌ நேஷனல்‌ கட்சியின்‌ 83 
அங்கத்தினர்கள்‌ அயர்லாந்அக்குச்‌ சுய ஆட்சி கொடுப்‌ 
பதற்கென்ற உழைக்கும்‌ கட்சியைச்‌ சேருவதற்குக்‌ காத்‌ 
அக்கொண் டிருந்தார்கள்‌. கன்ஸர்வேடிவ்‌ கட்சியில்‌ 
சேம்பர்லினும்‌ அவர்‌ புதல்வர்‌ ஆஸ்டின்‌ சேம்பர்லினும்‌ 
மட்டுமே முக்கியமான பிரமுகர்களில்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டவர்கள்‌. பால்போர்‌, போனர்லா; பிரடரிக்‌ முதலிய 
பிரமுகர்கள்‌ தேர்தலில்‌ முறியடிக்கப்பட்டனர்‌. 


ஸர்‌ ஹென்ரி காம்ப்பெல்‌ பானர்மென்‌ பிரதம மந்திரி 
யானார்‌. சர்ச்சில்‌ குடியேற்ற நாட்டு உதவி மந்திரி. 

புது மந்திரி சபையினர்‌ பல சட்டங்களை ஏற்படுத்திப்‌ 

பொன ஜனங்களின்‌ நன்மதிப்பைப்‌ பெற்றுவந்தனர்‌. 


87 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


அடுத்த வருஷம்‌ சர்ச்சில்‌ வின்சர்‌ மாளிகையின்‌ கவுன்‌ 
சிலராகச்‌ சிறித காலம்‌ பதவி பெற்று வக்‌, பிறகு அப்பி 
சிக்காவுக்குச்‌ சுற்றுப்‌ பிரயாணம்‌ போய்‌ வந்தார்‌. மந்திரி 
சபை திருத்தி யமைக்கப்பட்டது. சர்ச்சில்‌ வர்த்தக 
நிர்வாகக்‌ கழகத்தின்‌ அக்ராசனாதிபதி யானார்‌. லாயிட்‌ 
ஜார்ஜ்‌ பொக்கிஷ மந்திரியானார்‌. இந்த மாறுதலை ஓட்டி 
சர்ச்சில்‌ மறுபடியும்‌ தேர்தலுக்கு நிற்கவேண்டி வந்தது. 
மான்செஸ்டர்‌ வாசிகள்‌ ஏற்கனவே கவர்ன்மெண்டின்‌ 
அங்கத்தினர்களை வெறுத்ததால்‌, இந்தத்‌ தேர்தலில்‌ சர்ச்சில்‌ 
செய்த பிரயத்தனங்கள்‌ எல்லாம்‌ வீணாபின. பெண்‌ 
களுக்கு ஓட்டுரிமை யில்லாததால்‌ பெண்கள்‌ யாவரும்‌ 
எதிர்ப்‌ பிரசாரம்‌ செய்தார்கள்‌, தேர்தலில்‌ 629 ஒட்டு 
களால்‌ சர்ச்சில்‌ தோற்கடிக்கப்பட்டார்‌. இதற்கெல்லாம்‌ 
சளைத்துவிடுவாரா சர்ச்சில்‌ 2 தோல்வியடைந்த இனம்‌ 
டண்டீ தொகுதிக்குப்‌ போட்டி யிடும்படி டண்டீ வாசிகள்‌ 
தந்தி கொடுத்தனர்‌, சர்ச்சில்‌ அங்கே சென்றார்‌. எதிர்ப்‌ 
பிரசாரம்‌ மிகவும்‌ பலமா யிருந்தது. மான்செஸ்டரிலிருந்‌ த, 
எதிர்ப்‌ பிரசாரம்‌ செய்வற்கென்று சில பெண்மணிகள்‌ 
அவரைத்‌ தொடர்ந்து சென்றனர்‌. 

மிஸ்‌ மலோனீ என்பவள்‌, இவர்‌ பேசும்‌ இடத்திற்குச்‌ 
சமீபத்தில்‌ நின்றுகொண்டு, ஒரு பெரிய தோசைக்கல்‌ 
மணியை எடுத்து ௮டி.த்‌.துக்கொண்டு, சர்ச்சிலின்‌ பேச்சைக்‌ 
கேட்க முடியாதபடி செய்து வந்தாள்‌ ! என்றாலும்‌ சர்ச்ச 
லின்‌ இடி முழக்கம்‌ வீணாகவில்லை. தேர்தலில்‌, மிகப்‌ 
பெரும்பான்மையான உஓட்டுக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்‌ 
டார்‌. ரொட்டியில்‌ தடவிச்‌ சாப்பிடும்‌  மர்மலேட்‌* 
என்னும்‌ ஒருவித ஜாம்‌? இந்த டண்டீயில்‌ உற்பத்தி 


86 


கட்சி மாறுதல்‌ 
யாவதால்‌, சர்ச்சில்‌ சட்டசபையில்‌ வெற்றிமாலையுடன்‌ 


தழைந்ததும்‌, ₹ மர்மலேட்‌ வருகிற.௮ ! ? என்று எல்லோரும்‌ 
கரகோஷம்‌ செய்த அவரை வரவேற்றனர்‌ ! 


89 


8. மண வாழ்க்கை 


(த ஆ சர்ர்‌ சிறிது காலத்துக்கு முன்புதான்‌ 


பிரதம மந்திரி பானர்மென்‌ காலமானதால்‌ 
ஸ்ரீ ஆஸ்குவித்‌ பிரதம மந்திரியானார்‌, பலவிதச்‌ சீர்திருத்தச்‌ 
சட்டங்கள்‌ சிருஷ்டிக்கப்பட்டன. பல வெற்திகளுக்‌ 
இடையில்‌ சந்தோஷம்‌ நிலவி யிருக்தது, அச்சமயத்தில்தான்‌ 
சர்ச்சிலுக்கு விவாகத்திற்கு ஏற்பாடாயிற்று, 1908 செப்‌ 
டெம்பரில்‌, மிஸ்‌ களெமென்டைன்‌ ஹோகியர்‌ என்ற 
மாதரசியை அவர்‌ மணந்துகொண்டார்‌. அந்தத்‌ தேவியார்‌ 
டண்டீ நகரத்தில்‌ பெருமையுள்ள ஒரு புராதனமான குடும்‌ 
பத்தைச்‌ சேர்ந்தவர்‌, விவாகம்‌ வெஸ்ட்மின்ஸ்டரிலுள்ள 
ஸளெயின்ட்‌ மார்கரெட்‌ தேவாலயத்தில்‌ நடந்தேறியது. தரு 
மணத்தின்‌ போது எங்கும்‌ குதூகலம்‌ நிலவியிருந்த போதி 
அம்‌, அதிக அர்ப்பாட்டமாக நடக்கவில்ல்‌, காரணம்‌ 
என்ன ? சர்ச்சில்‌ அவ்வளவு பணக்காரர்‌ அல்லர்‌, மந்திரிப்‌ 
பதவியின்‌ சம்பளமே அவருடைய வருவாய்‌. அதவும்‌ 
எந்தச்‌ சமயத்திலும்‌ நின்றுவிடலாம்‌. சட்டசபைப்‌ போரில்‌ 
இறங்கயெதிலிரும்‌த, அவருடைய கட்டுரைகளாலும்‌ புத்த 
கங்களாலும்‌ கிடைத்துவந்த வருமானமும்‌ தடைப்பட்‌ 
டத. எட்டு வருஷங்களுக்கு முன்‌ அவர்‌ பிரசங்கம்‌ செய்த 
வகையில்‌ மிஞ்சினது 6000 பவுன்தான்‌. அவர்‌ தந்தையின்‌ 
வாழ்க்கைச்‌ சரிதத்தை எழுதிய வகையில்‌ அவருக்குக்‌ 
இடைத்தது 8000 பவுன்‌. இதைத்‌ தவிர அவரிடம்‌ வேறு 
சொத்து எதுவும்‌ கஇடையாது, 


90 


மண வாழ்க்கை. 


வாழ்க்கையிலும்‌ அவருக்கு டாம்பீகம்‌ இடையாது. 
மத விஷயமே பிடிக்காது, வித விதமாகத்‌ தொப்பி அணிவதி 
அம்‌, வித விதமாகக்‌ கைத்தடிகள்‌ வாங்குவதிலும்‌ அவ 
ருக்கு ஒரு தனிக்‌ குஷி, ஓழிந்தபோ.து அவர்‌ தோட்ட 
வேலைகளும்‌, கொத்து வேலைகளும்‌ செய்வதுண்டு. 

1909-ஆம்‌ ற அரம்பத்தில்‌ லிபரல்‌ சர்க்கார்‌ ஆட 
அரம்பித்தது. பொது ஜனங்களிடையே லிபரல்‌ சர்க்காரின்‌ 
மேல்‌ மனக்‌ கசப்பு ஏற்பட்டது. இவ்வளவு மோசமான 
நிலைமை ஏற்பட்டுவிட்டதே, என்ன செய்வது என்ற சர்க்‌ 
கார்‌ அங்கத்தினர்‌ வருந்தினர்‌. லாயிட்‌ ஜார்ஜும்‌ சர்ச்‌ 
சிலுமா இதற்கெல்லாம்‌ பயந்தவர்கள்‌ 2 இருவருமாகச்‌ 
சேர்ந்‌,து ஒரு வரவு செலவுத்‌ திட்டத்தைத்‌ தயாரித்தார்கள்‌. 
பொத ஜனங்களுக்கு மிகவும்‌ சலுகை காட்டியிருந்த ௮ம்‌ 
தத்‌ இட்டத்தை மேல்‌ சபையினர்‌ தள்ளிவிட்டனர்‌. மேல்‌ 
சபையில்‌ இருந்த அங்கத்தினர்களில்‌ பெரும்பாலோருக்கு 
விஷயமே புரியாதென்பஅ லாயிட்‌ ஜார்ஜுக்கும்‌ சர்ச்சிலுக்‌ 
கும்‌ தெரியும்‌. எதிர்பார்த்தபடி யே மேல்‌ சபையினரும்‌ 
கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினரும்‌ இந்தத்‌ திட்டத்தை எதிர்த்த 
தால்‌, இததான்‌ சமயமென்று சர்ச்சிலும்‌, லாயிட்‌ ஜார்‌ 
ஜும்‌ சிறிதும்‌ ஓய்வில்லாது இங்கலோர்து முழுவதும்‌ பற்‌ 
பல விடங்களில்‌ மேடை மீதேறிச்‌ சொற்பொழிவாற்றி, கன்‌ 
ஸர்வேடிவ்‌ கட்சியினரின்‌ செல்வாக்கை அடியோடு 
தொலைத்துவிட்டு, லிபரல்‌ கட்சியின்‌ பலத்தை அதிகரித்துக்‌ 
கொண்டனர்‌. 

பிறகு சர்ச்சில்‌ உள்காட்டு மந்திரியாக நியமிக்கப்பட்‌ 
டார்‌. எவ்வளவோ £ர்திருத்தங்களைச்‌ செய்தும்‌, பெண்கள்‌ 
மட்டும்‌ இவரை விரட்டிக்கொண்டே ‘கலாட்டா? செய்து 


91 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


வந்தனர்‌. எடுத்ததற்‌ கெல்லாம்‌ குற்றம்‌ கண்டு பிடித்தனர்‌. 
ஓட்டுரிமை வேண்டியே இவர்கள்‌ பிரசாரம்‌ செய்தார்கள்‌. 
சா்ச்சிலைச்‌ சில ஸ்திரிகள்‌ சாட்டையால்‌ அடித்து மிருக்‌ 
றார்கள்‌. ஒரு சமயம்‌ சர்ச்சில்‌ தேர்தலில்‌ போட்டியிடும்‌ 
போது, எதிர்க்‌ கட்சியினர்‌ சர்ச்சில்க்‌ குறித்து, 6 கேப்டன்‌ 
மாரிசன்‌ பெல்‌ தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ நடந்த யுத்தங்களில்‌ 
தம்‌ உயிரைத்‌ தத்தம்‌ செய்யத்‌ தயாராய்ப்‌ போர்‌ முனையில்‌ 
ஈடுபட்டிருந்த போது, கேவலமாக உயிருக்குப்‌ பயந்‌, 
கண்பர்களைத்‌ துரோகம்‌ செய்து, கோழைத்தனமாக முகாம்‌ 
சிறையிலிருந்து ஓடி ஒளிந்துகொண்டார்‌ வின்ஸ்டன்‌ சர்ச்‌ 
சில்‌!” என்னு கூறியதன்‌ மேல்‌, தேர்தல்‌ முடிந்ததும்‌ அப்‌ 
படிப்‌ பிரசாரம்‌ செய்தவன்‌ மீது நடவடிக்கை எடுத்தார்‌ 
சர்ச்சில்‌. எதிரி எதிர்‌ வழக்காடத்‌ அணியவில்லை, ஆகையால்‌ 
சர்ச்சலுக்கே ஜயம்‌ கிடைத்தது, மான ஈஷ்டத்துக்கு 
அவன்‌ மேல்‌ வேறொரு ஈடவடிக்கையும்‌ எடுத்துக்‌ கொள்‌ 
னாமல்‌ அவர்‌ தயை புரிந்தார்‌. 

1911-ல்‌, சர்ச்சில்‌ நாட்டில்‌ ஏற்பட்ட பல கலகங்களை 
யும்‌, வேலை நிறுத்தங்களையும்‌, வர்த்தக நெருக்கடிகளையும்‌ 
மிகவும்‌ சாமர்த்தியமாக அடக்‌, வேண்டிய சாதனங்களை 
எற்படுத்தி, அமைதியை நிலை நிறுத்தினார்‌. 


92 


9.- யுத்த முஸ்தீபுகள்‌ 


ள்‌ நாட்டில்‌ நெருக்கடிகளைச்‌ சமாளித்துக்‌ கொண் 
டிருந்த சர்ச்சிலுக்கு வேறு புது வேலைகளும்‌ 
ஏற்பட ஆரம்பித்தன. ஜெர்மானியர்‌ தங்கள்‌ தொழிலைக்‌. 
கொஞ்சம்‌ காட்ட ஆரம்பித்தனர்‌. மொராக்கோவில்‌ 
அகதீர்‌ என்னும்‌ துறைமுகத்திற்கு ஜெர்மானியர்‌ ஒரு யுத்‌ 
தக்‌ கப்பலை அனுப்பி, பிரெஞ்சுக்காரர்களைப்‌ பயமுறுத்தி 
வந்தார்கள்‌. £ ஓகோ, ஏதோ பெரிய நெருக்கடி. யொன்று 
உலகத்தில்‌ ஏற்படப்‌ போகிறது !? என்னு உடனே சர்ச்சில்‌ 
உணர்ந்தார்‌. வேறு பலரும்‌ இவ்வாறே நினைத்தனர்‌. 
லாயிட்‌ ஜார்ஜ்‌, இந்த நெருக்கடியின்‌ விளைவு எப்படி இங்கி 
லாந்தையும்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தையும்‌ பாதிக்குமென்று 
பலரும்‌ புகழும்படி பல சொற்பொழிவுக ளாற்றிஞர்‌. 
சர்ச்சிலோ தம்‌ உள்காட்டு இலாகாவின்‌ அலுவல்களை 
அவ்வளவாகக்‌ கவனிக்காமல்‌, ஏற்பட விருக்கும்‌ உலக 
நெருக்கடிக்காக வேண்டிய . முயற்சிகளை எடுத்துக்கொள்‌ 
ளும்‌ காரியங்களில்‌ இறங்கினார்‌. ஜெர்மனியின்‌ இந்த 
நடமாட்டங்களின்‌ உட்கருத்தை நன்றாக அறிந்தார்‌. ஆயு 
தச்‌ சாலைகளையும்‌ வெடிமருர்துச்‌ சாலைகளையும்‌ காப்பாற்ற 
வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார்‌. லாயிட்‌ ஜார்ஜ்‌, 
ஆஸ்குவித்‌, எட்வர்ட்‌ கரே, லார்டு ஹால்டேன்‌, சர்ச்சில்‌ 
ஆகியவர்கள்‌ மட்டும்‌ ரகசியமாய்க்‌ கூடி, வேறு எந்த 
அரசாங்க அங்கத்தினருக்கும்‌ தெரியாமல்‌, பிரெஞ்சு யுத்தக்‌ 
காரியாலயத்துக்கும்‌ பிரிட்டிஷ்‌ யுத்தக்‌ காரியாலயத்தக்கு. 


93 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


மிடையே சம்பந்தம்‌ அமைத்து, யோசனைகள்‌ நடத்திவர 
ஏற்பாடு செய்தனர்‌. 

மஅபடியும்‌ 1911-ஆம்‌ இ ஆகஸ்டு மாதத்தில்‌ சபை 
கூடிற்று, ரகசிய ஆலோசனைக்‌ கமிட்டி கூடிற்று, 
எதிரி எதிர்க்க ஆரம்பித்த பின்‌ 18 இனங்களில்‌ தான்‌ 
எதிரியை எதிர்க்கத்‌ தயாராஇவிடுமென்று பிரான்ஸ்‌ 
சொல்லிற்று. சர்ச்சில்‌, “௮ வீண்‌ கனவு; உங்கள்‌ 
பலத்தை மட்டும்‌ அவ்வளவு உயர்வாகப்‌ பேசிக்கொள்‌ 
இறீர்களே யொழிய, எதிரியின்‌ பலத்தையும்‌ தந்திரத்‌ 
தையும்‌ கவனிப்பதாகத்‌ தெரியவில்லை ? என்று கூறி, யுத்தம்‌ 
அரம்பித்த இருபதாவது நாள்‌ மியூஸ்‌ நதியை விட்டு பாரிஸ்‌ 
நகரை நோக்கி பிரெஞ்சுக்காரர்‌ பின்வாங்க நேரிடும்‌ என்‌ 
அம்‌, நாற்பதாவது நாள்வரை எதிரியை விரட்ட முடியா 
தென்றும்‌, அந்தச்‌ சமயம்‌ ஜெர்மானியர்‌ நாலா பக்கத்தி 
௮ம்‌ பரவி வருவார்க ளென்றும்‌, உடனே ரஷ்யா அவர்‌ 
களைப்‌ பின்புறமாகத்‌ தாக்கி வருமென்றும்‌ தெரிவித்தார்‌. 
இவர்‌ தெரிவித்தது போலவே 3 வருஷங்களுக்குப்‌ பின்‌ 
ஏற்பட்ட உலக மகா யுத்தத்தில்‌ கடந்தது. யுத்தம்‌ ஆரம்‌ 
பித்த 21-ஆவது நாள்‌ பிரான்ஸ்‌ பின்வாங்கி ஓடியது. 
மார்னே என்ற இடத்தில்‌ 41 அல்லது 42-ஆவது நாள்‌ 
பிரான்ஸ்‌ ஜெர்மனியை எதிர்த்து விரட்ட ஆரம்பித்தது, 

ஜோஸியம்‌ சொல்வதைப்‌ போல்‌ சர்ச்சில்‌, யுத்தம்‌ 
கடக்க விருக்கும்‌ 3 வருஷங்களுக்கு முன்பே, இவ்வளவு 
தெனிவாகவும்‌ சரியாகவும்‌ எழுதிவைத்த ஒரு தஸ்தவேஜைக்‌ 
கண்டு, ஜெனரல்‌ வில்ஸன்‌ போன்ற பல ராணுவ அதிகாரி 
கன்‌ அதை ஏளனம்‌ செய்து, £ இது என்ன, புஸ்தகத்தில்‌ 
படித்த ராணுவ யோசனையே தவிர அதுபவ முறையில்‌ 


94 


யுத்த முஸ்தீபுகள்‌ 


சொன்னதல்ல. அப்படி ஒன்றும்‌ நடக்காது!” என்று 
கேலி செய்தார்கள்‌ ! 

1912-ல்‌ சர்ச்சில்‌ கடற்படை மந்திரியானார்‌. நடக்‌ 
கப்‌ போகும்‌ யுத்தத்துக்கு வேண்டிய முஸ்தீபுகளைச்‌ 
செய்யத்‌ தொடங்கினார்‌, கடற்படை பெருகிற்று, பிரம்‌ 
மாண்டமான பீரங்கெ ளெல்லாம்‌ புதிதாகச்‌ செய்யப்பட்‌ 
டன. யுத்தக்‌ கப்பல்களின்‌ எண்ணிக்கையும்‌ அதிகரித்துக்‌ 
கொண்டு வந்தது. இடையிடையே அவர்‌ கெய்ஸரிடம்‌ 
சமரசம்‌ பேசிக்கொண்டு மிருந்தார்‌. கெய்ஸரின்‌ சொற்‌ 
களுக்குச்‌ சரியான பதில்கள்‌ தெரிவித்து வந்தார்‌. “எங்க 
ளுடைய வியாபார விஷயமாகவும்‌ அந்த வியாபாரத்தைப்‌ 
பாதுகாக்க வேண்டியுமே நாங்கள்‌ யுத்தக்‌ கப்பல்களை 
வேண்டிய அளவு வைத்திருக்கிறோம்‌. எங்கள்‌ ஜீவனத்‌ 
திற்கு இது இன்றியமையாதது என்று உங்களுக்குத்‌ தெரி 
யும்‌. ஆனால்‌ நீங்கள்‌ கப்பற்‌ படையைப்‌ பெருக்கி வருவ 
லஷோக்குக்காகவே என்று நினைக்கிறேன்‌, நன்றாய்ச்‌ 
சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. யுத்தத்துக்கென்றே நீங்கள்‌ கப்பற்‌ 
படையைத்‌ தயாரித்து வந்தால்‌ அதற்காக நாங்கள்‌ பின்‌ 
வாங்க மாட்டோம்‌. எங்கள்‌ சாம்ராஜ்யத்தைக்‌ காப்பாற்று 
வதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள 
நாங்கள்‌ தயாரா யிருக்கிறோம்‌. ஈமக்குள்‌ இருந்தவரும்‌ 
நட்பும்‌ பெருமையும்‌ கெட்டுப்‌ போகக்‌ கூடாது என்றே 
நாங்கள்‌ விரும்புகிறோம்‌ ' என்‌.று அவர்‌ ஒரு சமயம்‌ கெய்ஸ 
ருக்குப்‌ பதில்‌ உரைத்‌ துள்ளார்‌. 

ஒரு சமயம்‌, பிரதம மந்திரி ஆஸ்குவித்‌அம்‌ சர்ச்சிலும்‌ 
மத்தியதரைக்‌ கடலுக்குப்‌ போய்‌, மால்டாவி லிருந்த இச்ன 
ரைக்‌ கண்டு யுத்த விஷயமாகப்‌ பேசினார்கள்‌. தமது படை 


95 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


யில்‌ சேர்த்துக்கொள்ள முடியா தென்றும்‌, பத்திரிகை நிரு 
பர்‌ போர்வீரனாக அமர்த்தப்பட மாட்டா ரென்றும்‌ சர்ச்‌ 
சிலை வெகு காலமாக ஏளனம்‌ செய்த கிச்னரல்லவா அவர்‌ 2 
இப்பொழுது சர்ச்சில்‌ தமக்குச்‌ சமமான அந்தஸ்தில்‌ இருப்‌ 
பதைக்‌ கண்ட இிச்னர்‌, பூர்வ கதைகளை மறந்து, சர்ச்ச 
லிடம்‌ நம்பிக்கையும்‌ மரியாதையும்‌ காட்டினார்‌. அன்று 
முதல்‌ இருவரும்‌ பெருமையுடன்‌ ஓத்துழைத்‌.து வந்தனர்‌. 

சர்ச்சில்‌ தம்‌ கப்பற்‌ படைகளுக்கு வேண்டிய யாவற்‌ 
றையும்‌ தயாரித்தார்‌. * சிக்கனம்‌, இக்கனம்‌ ? என்று சொல்‌ 
விக்கொண்டிருக்தவர்‌, இப்பொழுது இிக்கனத்தையே 
மறக்துவிட்டார்‌. என்றாலும்‌, கப்பற்‌ படையைப்‌ பொறுத்த 
வரையில்‌ இவர்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ சிக்கன முறையைக்‌ 
கையாரும்படி சொல்லவில்லை. பிரடரிக்‌ ராணுவத்‌ திட்‌ 
டத்தை இவர்‌ எதிர்த்த போதுங்கூட, கப்பற்‌ படையைப்‌ 
பெருக்கவேண்டு மென்றே பேசினார்‌. தரைப்‌ படையை 
விடக்‌ கடற்படையே வருங்காலத்தில்‌ கிரேட்‌ பிரிட்டனின்‌ 
மரியாதையைக்‌ காக்க வல்லது என்று சொல்லியிருக்கிறார்‌. 
அவர்‌ லட்சியத்துக்‌ இணங்க அவருடைய இலாகாவில்‌, 
உத்தியோகஸ்தரை உயர்த்தும்‌ விஷயத்தில்‌ அவர்‌ 
வயதையோ அதுபவத்தையோ கவனிக்கவில்லை. வீரமும்‌, 
தந்திரமும்‌, ற்றலுமே அவருக்கு வேண்டியவை. அந்தக்‌ 
கொள்கையின்படியே தம்‌ இலாகாவுக்கு வேண்டிய சர்‌ 
திருத்தங்களைச்‌ செய்தார்‌. 

அவர்‌ இந்த இலாகாவை நிர்வகித்து வந்த வரையில்‌, 
அநேகமாய்‌ எல்லா நாட்களையும்‌ சமுத்திரத்தின்‌ மேலும்‌, 
சமுத்திரத்தின்‌ முமே கழித்து வந்தார்‌. ஒரு சமயம்‌ மீர்‌ 
மூழ்கிக்‌ கப்பலில்‌ போய்க்கொண் டி. ருக்கும்போ.து, 


96 


யுத்த முஸ்தீபுகள்‌ 


இஞ்ஜின்‌ உடைந்துவிட்டது. நல்ல வேளையாகக்‌ கப்பலின்‌ 
காப்டன்‌ கப்பலை மிதக்கும்படி செய்து மேலே கொண்டு 
வந்ததும்‌, அத கரைக்கு இழுத்துச்‌ செல்லப்பட்ட அ. 
இவ்வாறன கடற்படையைப்‌ பலப்படுத்திக்‌ கொண்டும்‌, கடல்‌ 
களுக்கு மேலும்‌ கீழும்‌ ஓடி. யோடிப்‌ பல இடங்களையும்‌ 
நேரில்‌ பார்த்துத்‌ தெரி்துகொண்டும்‌ மிகவும்‌ திவிரமாக 
வேலை செய்துகொண்டிருக்கும்போது, அயர்லாந்தின்‌ சய 
ஆட்சி விஷயமாக ஏகப்பட்ட குழப்பங்கள்‌ ஈடம்‌அகொண் 
டி.ருந்தன. சட்டசபையில்‌ சச்சரவுகளும்‌ விபரிதங்களும்‌. 
நடந்‌ றுகொண்‌ டிருந்தன. இப்பொழு அ அதிகாரத்தி லிருந்து 
வரும்‌ கட்சியைத்‌ தங்கள்‌ 88 ஓட்டுகளைக்‌ கொடுத்து 
அதரிப்பவர்க ளல்லவா ஐரிஷ்‌ நேஷனல்‌ கட்சியினர்‌ 2 அவர்‌ 
களைச்‌ சமாதானப்படுத்த விரும்பி, சர்ச்சில்‌ அயர்லாந்துக்‌ 
குப்‌ போய்‌, ௮கேக இடையூஅகளுக்‌ கிடையே பிரசங்கள்‌ 
கள்‌ செய்து, அயர்லாந்தின்‌ விருப்பத்தைத்‌ திருப்தி செய்வ 
தாக வாக்களித்து வந்தார்‌. 

நடக்கப்‌ போகும்‌ யுத்தத்துக்குத்‌ தக்கபடி. கடற்படை 
யில்‌ ௮நேக முக்கிய ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டதற்கு சார்ச்‌ 
சிலே எல்லா வித கெளரவத்திற்கும்‌ பாத்திய முடையவர்‌. 
நிலக்கரியிலிருக்து எண்ணெய்‌ எடுப்பதற்கும்‌ இவரே கார 
ணம்‌. எதிரியைத்‌ தாக்குவதற்கு வேண்டிய நவீன வித 
மான யுத்த தளவாடங்கள்‌ தயாரித்ததற்கும்‌, ஜெர்மனியின்‌ 
வர்த்தகத்தை ஆங்காங்கே தடுக்கவும்‌, ஜெர்மானியர்‌ வட 
கடலுக்கு வந்து யுத்தம்‌ செய்யும்படி. வற்புறத்தவும்‌ இட்‌ 
டங்கள்‌ வகுத்ததற்கும்‌ இவரே காரணம்‌. சென்ற மகா 
யுத்தத்தில்‌ வெற்றி பெற்றதற்கு இவருடைய யோசனைகளே 
முக்கிய காரணங்களாகும்‌. யுத்த முஸ்தீபு சம்பந்தமான 


97 


சர்‌—7 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


முக்கியமான அலவல்களுக்கடையே அவர்‌ சட்டசபை 
தடவடி.க்கைகளையும்‌ மறந்துவிடவில்லை, 


அயர்லாந்தின்‌ ௬ய ஆட்சி மசோதாவை இரண்டாம்‌ 

முறையாக வாசித்தார்‌ சர்ச்சில்‌. சர்ச்சிலின்‌ தந்தை 
யார்‌ அயர்லாக்தின்‌ உப்பைத்‌ இன்ற வளர்ந்தவ ரல்லவா ? 
அவருக்கு ஐரிஷ்‌ கோரிக்கையில்‌ அபிமானம்‌ உண்டு. 
6 ௮ல்ஸ்டர்‌ சண்டையிடும்‌. அல்ஸ்டருக்கு உரிமையுண்டு * 
என்பார்‌ அவர்‌. அனால்‌, இந்த விஷயத்தில்‌ சர்ச்சில்‌ மாறு 
பட்டவர்‌. ஐரிஷ்‌ தேயவாதிகளை அவர்‌, 6 கற்களை எடுத்து 
அடிக்கும்‌ வெறியர்கள்‌ ? என்றும்‌, “கைத்‌ துப்பாக்கியைத்‌ 
அக்கக்கொண்டு வெறி பிடித்து அலையும்‌ மிருகங்கள்‌ ” 
என்றும்‌ சொல்லிவிட்டார்‌. இதுவும்‌ கால வித்தியாசம்‌ 
போலும்‌! மசோதாவின்‌ ஒரூ பாகம்‌ ஓட்டுக்கு விடப்‌ 
பட்ட போது, சர்க்காரின்‌ முக்ய கொரடாக்கள்‌ 
தாக்கி்க்கொண் டிருந்ததின்‌ விளைவாக சர்க்கார்‌ 
தோற்றது. இந்தச்‌ சிறு தோல்வியை ஆதாரமாகக்‌ 
கொண்டு மந்திரிகளை ராஜீசாமா செய்யச்‌ சொன்னார்கள்‌. 
அஸ்குவித்‌ மறுக்கவே, ஸர்‌ வில்லியம்‌ புல்‌ என்பவர்‌ 
அஸ்குவித்தை : ராஜத்‌ துரோ௫ ? என்று சொன்னார்‌. அத 
னால்‌ அர்த அங்கத்தினர்‌ வெளியில்‌ விரட்டப்பட்டார்‌. 
மற்ற சர்க்கார்‌ அங்கத்தினர்கள்‌ பேச எழுந்திருக்கும்போ 
தெல்லாம்‌ ஏகக்‌ கூச்சல்‌ போட்டுப்‌ பேச வொட்டாமல்‌ 
தடுத்துகிட்டனர்‌ அங்கத்தினர்‌. சபைத்‌ தலைவர்‌ தற்கா 
விகமாகச்‌ சபையைக்‌ கலைத்தார்‌. எல்லோரும்‌ வெளியேறு 
கையில்‌ ரொனால்டு மாக்மீல்‌ என்னும்‌ ஒருவர்‌ சர்ச்சிலின்‌ 
முகத்தில்‌ ஒரு புத்தகத்தைப்‌ பலமாக எறிந்தார்‌. நல்ல 


98 


யுத்த முஸ்தீபுகள்‌ 


அடிதான்‌. ௮௮ என்ன புத்தகம்‌ தெரியுமா £ “பார்லி 
மெண்டின்‌ விதிகளும்‌ ஒழுங்குகளும்‌ ? என்னும்‌ புத்தகம்‌ ! 
சர்ச்சிலைச்‌ சற்றி ஒரு கும்பல்‌ கூடிவிட்டது. நல்ல வேளை 
யாகச்‌ சில நண்பர்கள்‌ சர்ச்சில்‌ மெதுவாக அங்கிருர்து 
அப்புறப்படுத்தினாகள்‌. 

சர்ச்ிலுடைய வாசஸ்தலம்‌ கடற்படை மந்திரிக்‌ 
கென்று அமைக்கப்பட்ட வீட்டுக்கு மாற்றப்பட்ட. 
அவருடைய விருந்துகள்‌ பிரசித்தி பெற்றவை. சாப்பிடும்‌ 
போது அவர்‌ வெகு உல்லாசமா யிருப்பாராம்‌. சில சமயன்‌ 
களில்‌ ஏதாவது அழ்ந்த யோசனையில்‌ இருக்‌. அவிடுவாராம்‌. 
யார்‌ என்ன பேசினாலும்‌ அவர்‌ யோசனை கலையாதாம்‌. பேச 
ஆரம்பித்தாலும்‌ அப்படியேதான்‌, ஏகாக்ரக சிந்தை ! 

சட்டசபையில்‌ எவ்வளவு மும்முரமாகவும்‌ முரட்டுத்‌ 
தனமாகவும்‌ பேசினாலும்‌, மிகவும்‌ ஒழுங்கான முறையையே 
அவர்‌ கையாண்டு வருவார்‌. தம்‌ பேச்சுக்களைப்‌ பத்திரிகை 
களுக்கு அனுப்புவதற்கு முன்பு நிருபர்களிடமிருக்து 
அவற்றை வாங்கிச்‌ சரிபார்த்துக்‌ கொடுப்பார்‌. அவருக்கு 
பிரெஞ்சு பாஷை அவ்வளவாகத்‌ தெரியா அ. £ என்‌ பிரெஞ்சு 
ஓட்டை வண்டிக்குச்‌ சமானம்‌? என்பார்‌, வண்டி 
ஓட்டையா யிருந்தாலும்‌ ௮து தன்‌ பிரயாணத்தை 
மெதுவாக எப்படி. முடி.த்துவிடுகிறதோ, அஅபோல்‌ 
எப்படியோ உளறிக்‌ கொட்டி, அவர்‌ பிரெஞ்சு பாஷை 
யில்‌ பேசியும்விடுவார்‌. “ஜெர்மன்‌ பாஷை தெரியுமா 2 * 
என்று யாராவது கேட்டால்‌, “ஜெர்மனியின்‌ ராணுவம்‌ 
பிரிட்டிஷ்‌ கால்வாயைத்‌ தாண்டி. வரும்‌ வரையில்‌ அர்தப்‌ 
பாஷையில்‌ எனக்கு அபிவிருத்தி ஏற்படாது |” என்பா 
ராம்‌. 


99 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


1913-ம்‌ வருடம்‌ அயர்லாந்து சுயாட்சு மசோதா 
மறுபடியும்‌ விவாதத்திற்கு எடுத்துக்கொள்‌ 
ளப்‌ பட்டது. அயர்லாந்தின்‌ யூனியனிஸ்ட்‌ கட்சியைச்‌ 
சேர்ந்த போனர்லா என்பவர்‌, தேசீய அயர்லாம்‌ தாவதற்‌ 
குப்‌ பதில்‌, அந்கிய ஆட்சிக்கு உட்பட்டுவிடும்‌ போலிருக்‌ 
இறது!? என்௮ சொன்னார்‌. சர்ச்சில்‌ உடனே கிண்டலாக 
மறுத்துச்‌ சொன்னார்‌, “ அல்ஸ்டர்‌ சுயாட்சி வருவதற்குள்‌ 
௮௮ ஜெர்மனியைச்‌ சேர்ந்துவிடும்‌ போலிருக்கிறது " என்று 
அவர்‌ கேலியாக உரைத்தார்‌, 
அதன்பின்‌ வர்த்தக சங்க விஷயமாய்‌ ஒரு மசோதா 
கொண்டுவந்து எவ்வளவோ இடையூறுக எளிருக்தும்‌ அதைச்‌ 
சட்டமாக்கி வைத்தார்‌. ௮துவே வர்த்தக சங்கச்‌ சட்டம்‌. 
அதன்படி வர்த்தக சம்பந்தமான புகார்களை வர்த்தக சங்கத்‌ 
தாரே நிவர்த்தித்தக்கொள்ள வேண்டியது. அப்பொழுது 
சர்ச்சில்‌ மிகவும்‌ ஆத்திரத்தடன்‌ இந்தச்‌ சட்டத்தைக்‌ 
கொண்டுவம்‌அவிட்டு, பதினான்கு வருஷங்களுக்குப்‌ பிறகு 
அதைத்‌ இருத்தியமைக்க அரும்‌ பாடு பட்டார்‌. 
பிறகு 1913, மார்ச்‌ மாதத்தில்‌ கடற்படைகளின்‌ 
செலவுத்‌ திட்டத்தைச்‌ சபையின்‌ முன்பு சமர்ப்பித்தார்‌. 
அவரைப்‌ பேசவிடாதபடி. சபையில்‌ கலவரம்‌ நடந்தது. பேசு 
வதற்கு கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினரும்‌ மற்றவர்களும்‌ 
இடமே கொடுக்ககில்லை. அந்தச்‌ சமயத்தில்‌ போனர்லா 
எழுர்‌.௮, * தீர்‌ கையாளும்‌ முறையையே எதிர்க்‌ கட்சியினர்‌ 
இப்பொழுது கையாண்டு வருறோர்கள்‌ !? என்ற சொன்‌ 
னார்‌. இதற்குச்‌ சர்ச்சில்‌ அளித்த சூடு வருமாறு : 6 அதைப்‌ 
பற்றி எனக்கு ௮க்கரையில்லை. சபையின்‌ நடவடிக்கை 


கலைக்‌ கவனித்துக்கொண்டுதான்‌ இருக்கிறேன்‌. ராணுவ 


100 


யுத்த முஸ்தீபுகள்‌ 


சம்பந்தமான முக்கிய விஷயங்களைச்‌ சபையோர்‌ நிதான 
மாக விவாதம்‌ செய்து ஒரு முடிவுக்கு வருவதைப்‌ பற்றி 
நான்‌ சந்தோஷப்படுகிறேன்‌. அனால்‌ சபையில்‌ நடக்கும்‌ 
கிதண்டாவாதங்களுக்‌ கிடையே நம்‌ எதிரிகள்‌ ஈம்‌ தேசத்‌ 
இன்மீது படையெடுத்து வர முயற்சிப்பதை மறக்கக்‌ 
கூடாது. இப்போழுது ஏற்பட்டிருக்கும்‌ உலக நெருக்கடியை 
மறந்து இப்படிக்‌ காலம்‌ கடத்திச்‌ சேன்றால்‌, முடிவில்‌ வருந்து 
வது கடற்படை யல்ல -- தேசந்தான்‌ என்பதைக்‌ கனம்‌ 
அங்கத்தினர்கள்‌ உணரவேண்டும்‌. ? 

சபையின்‌ கோடைகாலக்‌ கூட்டத்தில்‌, சர்க்காரின்‌ 
பிரதம வக்ஜல்‌ மீதும்‌, லாயிட்‌ ஜார்ஜ்‌ மீதும்‌, மார்க்கன்‌ கம்‌ 
பெனியில்‌ ஏதோ பங்குகள்‌ எடுத்‌. அக்கொண்ட விஷயமாகக்‌ 
குற்றம்‌ சாட்டப்பட்டு, அதை விசாரிக்க ஒரு கமிட்டி 
நியமிக்கப்‌ பெற்றது. இது விஜயமாக வாக்குமூலம்‌ 
கொடுக்க அந்தக்‌ கமிட்டியார்‌ சர்ச்சிலை அழைத்திரும்தார்‌ 
கள்‌. சர்ச்சில்‌ வந்ததும்‌, இந்த ஆபத்தான வேளையில்‌, 
மிகவும்‌ மும்முரமாக எனது இலாகாவில்‌ நான்‌ வேலை 
செய்துகொண்டிருக்கும்‌ பொழுது, ஆதாரம்‌ சிறிதும்‌ இல்‌ 
லாத நொண்டிக்‌ குற்றச்‌ சாட்டுக்கு வாக்குமூலம்‌ கொடுக்க 
என்னை அழைத்துவிட்டீர்களே! பிரஜைகள்‌ உள்ள இந்த 
உலகத்தின்‌ எந்தப்‌ பாகத்திலும்‌ சரி, இங்கிலாந்திலும்‌ சரி, 
அந்திய நாட்டிலும்‌ சரி, ரேர்முகமாகவோ, மறைமுக 
மாகவோ, பங்குகளுக்கோ, கூட்டுகளுக்கோ, எந்தக்‌ 
கம்பெனியிலும்‌ எனக்கு யாதொரு சம்பந்தமும்‌ இல்லை? 
என்று சொல்லிவிட்டு, நெப்போலியனைப்‌ போல்‌ பின்னால்‌ 
கையைக்‌ கட்டிக்கொண்டு நடர்‌தஅ போனாராம்‌! கமிட்டி 
யின்‌ விசாரணை முடிந்ததும்‌, லாயிட்‌ ஜார்ஜுக்கும்‌, பிரதம 


10] 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


வக்கலுக்கும்‌ ஒரு விருக்து கடந்தது. அதற்குச்‌ சர்ச்சிலும்‌ 
அழைக்கப்பட்டிருந்தார்‌. அவர்‌ மிகவும்‌ தாமதித்துப்‌ 
போனதால்‌ விருந்து கடக்கும்‌ விட்டின்‌ கதவு அடைக்கப்‌ 
பட்டிருந்தது. அவர்‌ பலங்கொண்ட வரையிலும்‌ கதவை 
இடித்துப்‌ பார்த்தார்‌. உண்பதிலேயே கவனத்தைச்‌ செலுத்‌ 
திய விருந்தினர்‌ யாரும்‌ இதைக்‌ கவனிக்கவில்லை. சர்ச்சில்‌ 
சமையலறைப்‌ பக்கம்‌ போய்‌, சுவரில்‌ ஏறிக்‌ குதித்து, உள்ளே 
வந்தார்‌. சாப்பாடெல்லாம்‌ முடிந்த பிறகு, அவர்‌ பேசிய 
பொழு, அன்ன நேர்ந்த அவமானத்தால்‌ தோன்றிய 
கோபத்தின்‌ வேகம்‌ வெளிப்பட்டது. முடிவில்‌, ஈம்‌ கட்ட 
யின்மேல்‌ ஏற்பட்ட அவேஷத்தால்‌ எதிர்க்‌ கட்சியினர்‌, 
ஆதாரமற்ற, அபாண்டமான குற்றத்தை ஈம்‌ நண்பர்களின்‌ 
மீது சுமத்தியதைக்‌ கண்டு நான்‌ வருந்துகிறேன்‌,” என்று 
கூறினர்‌. 

பின்பு ஒரு சமயம்‌ கடற்படை இலாக்கா அதிகாரி 
ஏதோ லெ எண்ணெய்க்‌ கம்பெனிகளில்‌ பங்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்‌ பேசி வருவதாகக்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டது, 
இது சட்டசபையில்‌ விவாதிக்கப்பட்டு. விசாரணையின்‌ 
போது சர்ச்சில்‌ கூறிய பதில்‌ வருமான : “பங்கு எடுத்துக்‌ 
கொள்ள முயற்சித்தது உண்மை; அனால்‌ அதற்கு 
வேண்டிய பொருள்‌ இல்லை யென்று தெரிவித்துவிட்டதால்‌ 
இதைப்‌ பற்றிய யோசனை நிறுத்தப்பட்டி.ருக்கிற ௮. என்‌ 
மூ௮ம்‌ இப்படிப்பட்ட யோசனைகளில்‌ நாட்டின்‌ க்ஷேமத்‌ 
தையும்‌ தற்காப்பையும்‌ உத்தேசித்து நாம்‌ பங்குகள்‌ எடுத்‌ 
அக்கொள்வது குற்றமாகாதென்அ சபையோர்‌ உணர 
வேண்டும்‌. மேலும்‌ லார்டு மர்ரேயைப்‌ போன்ற கோடீச்‌ 
வரர்கள்‌ கூட இந்த எண்ணெய்க்‌ கம்பெனியில்‌ பங்குகள்‌ 


102 


யுத்த முஸ்தீபுகள்‌ 


வாங்கிக்கொள்ளவில்லை என்னும்‌ உண்மை எல்லோரும்‌ 
அறிந்ததே. லார்டு மர்ரேயைப்‌ போல்‌ இருபது பேர்‌ 
இருர்‌.து ஒவ்வொருவரும்‌ இருபதினாயிரம்‌ பங்குகள்‌ எடுத்‌ 
அக்கொண்டாலும்‌, லிபரல்‌ கட்சியின்‌ இறந்தகால, நிகழ்‌ 
கால, வருங்கால நிதிகள்‌ பூராவும்‌ போட்டுப்‌ பங்குகள்‌ 
எடுத்‌.அக்கொண்டாலும்‌, கடற்படை இலாக்காவுக்கும்‌ 
இதற்கும்‌ என்ன சம்பந்தம்‌ ஏற்பட்டுவிட்டது என்று 
எனக்குப்‌ புரியவில்லை ! ? இதனால்‌ பகைவர்‌ வாய்‌ அடைக்கப்‌ 
பட்டது. 

1913, ஈவம்பரில்‌ பிரிட்டிஷ்‌ கப்பற்‌ படையைப்‌ 
பெருக்கி எந்த எதிரியையும்‌ எதிர்க்கத்‌ தக்க வலியுடைய 
தாகச்‌ செய்வதில்‌ சர்ச்சில்‌ முனைந்திருந்தார்‌. தற்காப்புக்‌ 
காகவும்‌, பகைவரின்‌ விமானப்‌ படைகளை எதிர்த்து நிற்ப 
தற்காகவும்‌ வேண்டிய முக்கியமான மூலப்‌ பொருள்களைத்‌ 
தேடுவதே அவருக்குத்‌ தொழிலாகிவிட்டது. அவரைப்‌ 
பலரும்‌ ஒரு பித்தர்‌ என்று கருத ஆரம்பித்தனர்‌. சமய 
சந்தர்ப்பங்களைக்‌ கவனிக்காமல்‌, எப்பொழும்‌ அமைதி 
யையே குருட்டுத்தனமாக விரும்பி நிற்கும்‌ அங்கத்தினர்‌ 
பலர்‌ பார்லிமெண்டில்‌ இருந்தனர்‌. எதற்கெடுத்தாலும்‌, 
£ இக்கனம்‌ | அமைதி |? என்ற பல்லவியே அவர்களுக்குப்‌ 
பாடம்‌, வல்லமை மிக்க லாயிட்‌ ஜார்ஜ்கூட இந்த இனத்‌ 
தைச்‌ சேர்ந்திருந்தார்‌. இவர்களுடைய பிரயாசையால்‌, 
ராணுவச்‌ செலவு நாளுக்கு கான்‌ ஏராளமாகப்‌ பெருகி வரு 
வதைக்‌ கண்டிக்க ஒரு பெரிய மகாநாடு கூட்டப்பட்டது. 
பொது மேடைகளிலும்‌, பத்திரிகை வாயிலாகவும்‌ சர்ச்சில்‌ 
எத்தனையோ சமாதானங்களை எடுத்துக்‌ கூறியும்‌ பயன்‌ 


படவில்லை. 1914-ஆம்‌ வருஷம்‌, * டெய்லி கிரானிகிள்‌ ? பத்‌ 


109 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


திரிகையின்‌ புஅ வருஷ மலரில்‌, சமீபத்தில்‌ நடந்த ஆப்பிரிக்க 
யுதீதங்களால்‌ காட்டுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்‌ 
கடியை உத்தேசித்தும்‌, ஜெர்மனியின்‌ ஆக்ரோஷத்தைக்‌ 
கிளப்பிலிடக்‌ கூடாது என்பதை உத்தேசித்தும்‌, கட்பற்‌ 
படை இலாகா மந்திரி தம்‌ செலவுத்‌ திட்டங்களைக்‌ குறைத்‌ 
அக்கொள்வஅ நல்லது என்று லாயிட்‌ ஜார்ஜ்‌ எழுதி யிருக்‌ 
தார்‌. சர்ச்சிலின்‌ கட்சியைச்‌ சேர்ந்த ஒரு பெரிய தலைவர்‌, 
அவருடைய அந்தரங்க நண்பர்‌ லாயிட்‌ ஜார்ஜே இப்படி 
எழுதியிருந்ததால்‌, ஏற்கனவே சர்ச்சில்‌ மேலுள்ள ஆத்திர 
மும்‌ பொறாமையும்‌ அதிகரித்தன. எதிர்க்‌ கட்சியினரும்‌ 
போ.அமான தூபம்‌ போட்டனர்‌. இதனால்‌ சர்ச்சிலுக்குப்‌ 
வல இடையூறுகளும்‌ சஞ்சலங்களும்‌ ஏற்பட்டன, தேச 
நன்மைக்காக உழைப்பவர்களுக்‌ கெல்லாம்‌ பலமான 
எதிர்ப்பும்‌, எதிர்பாராத இடையூறுகளும்‌ ஏற்படுவது 
இயற்கை யல்லவா 2 இந்தச்‌ சோதனைகளி லெல்லாம்‌ தேறு 
பவரே வெற்றி பெறுகின்றனர்‌. 

முன்வைத்த காலைப்‌ பின்வாங்காதவர்‌ சர்ச்சில்‌. இந்‌ 
தப்‌ பூச்சாண்டிக்‌ கெல்லாம்‌ அவர்‌ அஞ்சவில்லை. பிரிட்ட 
னில்‌ ௮திர்ஷ்டதேவி அவருக்கு ஊக்க மளித்தாள்‌. 1914, 
மார்ச்‌ மாதத்தில்‌, பார்லிமெண்டின்‌ சரித்திரத்திலேயே 
பார்த்திராத அவ்வளவு பெரியதொரு கடற்படைச்‌ செலவு 
மசோதாவைச்‌ சபையின்‌ முன்பு சமர்ப்பித்தார்‌ சர்ச்சில்‌. 
சபையில்‌ ஏற்பட்ட எதிர்ப்பின்‌ வேகத்தைச்‌ சொல்லவேண்‌ 
டயதில்”லை, அவரை மந்திரிப்‌ பதவியிலிருந்து விலக்‌இவிடும்‌ 
படி பிரதம மந்திரிக்குப்‌ பல வேண்டுகோள்கள்‌ வந்தன. . 

இர்தச்‌ சமயத்தில்‌ ஐரிஷ்காரர்களின்‌ கலகம்‌ அதிகரித்‌ 
5௮. இதன்‌ விளைவைச்‌ சர்ச்சில்‌ பூத்தார்‌. ஸ்காட்லார்‌ 


104 


யுத்த முஸ்தீபுகள்‌ 


இன்‌ மேற்குக்‌ கடற்கரையிலுள்ள பர்த்‌ ஆப்‌ க்ளைம்‌ (Firth 
of Clyde) என்ற இடத்துக்கு அருகிலுள்ள அர்ரான்‌ 
என்ற இவுக்குச்‌ சில போர்க்‌ கப்பல்களை அவர்‌ 
அனுப்பிவைத்தார்‌. சபையில்‌ இந்த ஏற்பாட்டைப்‌ பல 
மாகக்‌ கண்டித்துத்‌ தக்க சமாதானம்‌ கூறும்படி. கேட்ட 
போது, “அயர்லாந்தின்‌ போக்கைக்‌ கவனித்தால்‌ ஏதாவது 
ஓர்‌ அபத்து சமீபத்தில்‌ ஏற்படுமென்று தோன்றுகிறது. 
நாமும்‌ தயாரா யிருக்கவேண்டாமா ? கப்பற்‌ படையின்‌ ஒரு 
பகுதியை அங்கு அனுப்பிப்‌ பயிற்சி செய்‌ துகொண்டிருக்‌ 
கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறோம்‌? என்ற தெரிவித்தார்‌. 
கோடைகாலம்‌ வந்தது. கப்பற்‌ படையின்‌ தொகை 
யையும்‌ பலத்தையும்‌ உலகத்திலுள்ள வல்லரசுகள்‌ அறியும்‌ 
படி, படைகள்‌ சமுத்திரத்தில்‌ சில விடங்களுக்குச்‌ சென்று 
விளையாட்டாகச்‌ சல வேடிக்கைகளும்‌, ஒத்திகைகளும்‌ 
செய்வது சாதாரணமாய்‌ நடந்துவரும்‌ வழக்கம்‌, “யுத்தம்‌ 
நடக்குமானால்‌ நம்‌ கப்பற்‌ படையின்‌ சாமர்த்தியத்தை நாம்‌ . 
௮றிர்‌. கொள்ள வேண்டாமா 2? என்று நினைத்து, அதன்‌ 
பிரகாரமே இந்தக்‌ கோடைகால வைபவத்தை நடத்தினார்‌. 
ஐந்தாம்‌ ஜார்ஜ்‌ மன்னர்‌ அதை வந்து பார்த்து மிகவும்‌ 
இருப்தி யடைந்தார்‌. கப்பற்படை விஷயத்தில்‌ விசேஷத்‌ 
தந்திரமும்‌ ௮நுபவமும்‌ உள்ளவரல்லவா நம.து மாஜி மண்‌ 
னர்‌? அவரும்கூட, கப்பற்‌ படையில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ 
அதிசயமான முற்போக்குகளையும்‌ £ர்திருத்தங்களையும்‌ 
கண்டு, சர்ச்சிலின்‌ இணையில்லா யோசனையையும்‌ ஆற்றலை 
யும்‌ மனமாரப்‌ பாராட்டினார்‌. இந்தச்‌ சம்பவங்கள்‌ 1914, 
ஜூலை மாதம்‌ 15, 16, 17, 18 - அம்‌ தேதிகளில்‌ கடந்தன. 
உலக மகா யுத்தம்‌ ஆரம்பிக்க மேற்கொண்டு சில நாட்களே 


105 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


இருந்தன என்பதை வாசகர்கள்‌ யோசித்துப்‌ பார்க்க 
வேண்டும்‌. ஜூலை மாதக்‌ கடைசி வாரத்தில்‌, ஸர்‌ எட்வர்டு 
கிரே என்பவர்‌, “யுத்தம்‌ நெருங்கிலிட்டது. சர்ச்சிலை மிந்‌ 
இத்தவர்களின்‌ கண்கள்‌ திறக்கப்படுவதற்கும்‌ சமயம்‌ 
வக்அவிட்டது!' என்று மந்திரி சபைக்குத்‌ தெரிவித்‌ 
தார்‌. 

ஜூலை 21-அம்‌ தேதியன்று, * எந்த நிமிஷத்திலும்‌ 
யுத்தத்தை எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌” என்ற 
சர்ச்சில்‌ தம்‌ கமாண்டர்களுக்குத்‌ தெரிவித்தார்‌. இரண்டு 
இனங்களுக்குப்‌ பிறகு கப்பற்‌ படைகளுக்குச்‌ சில முக்கிய 
உத்தரவுகள்‌ கொடுத்தார்‌. பகற்‌ காலத்தில்‌ கப்பல்களின்‌ 
நடமாட்டத்தை எதிரிகள்‌ பார்க்கக்கூடு மென்றும்‌ 
வீடிந்துவிட்டால்‌ கப்பற்‌ படைகள்‌ நிற்கவேண்டிய முக்கிய 
ஸ்சானங்களைச்‌ சேரவொட்டாமல்‌ எதிரிகள்‌ தாக்கித்‌ தடுத்து 
விட கேரிடு மென்றும்‌, அன்அ இரவிலேயே ரகசியமாகக்‌ 
கப்பல்கள்‌ அந்தந்த இடங்களுக்குச்‌ சென்று நின்று யுத்த 
முழக்கத்தை எதிர்பார்த்த வண்ணமாய்‌ இருக்கவேண்டு 
மென்றும்‌ உத்தரவு கொடுத்தார்‌. 

உடனே பார்லிமெண்டின்‌ ரகசியக்‌ கூட்டம்‌ ஒன்‌ 
றைக்‌ கூட்டுவித்து, * இதுவரையில்‌ ராணுவச்‌ செலவுகளை 
யும்‌, ராணுவ மந்திரியின்‌ “(பைத்தியக்கார ?! நடத்தைகளை 
யும்‌ கண்டித்தவந்த எதிர்க்‌ கட்சியினரே! என்ன செய்கி 
தீர்கள்‌ ? ? என்று அறைகூவினர்‌. எல்லோரும்‌ ஏகமனதாக, 
தரங்கள்‌ மந்திரி சபையை மனப்‌ பூர்வமாக ஆதரிக்கிறோம்‌. 
குறிப்பாக, பெல்ஜியத்தின்‌ பிரதேச உரிமை ஜெர்மனி 
யால்‌ பாதிக்கப்படுமானால்‌ நாங்கள்‌ சக்கமாட்டோம்‌ ” 
என்றனர்‌. 


106 


யுத்த முஸ்தீபுகள்‌ 


ஆகஸ்ட்‌ மாதம்‌ முதல்‌ தேதி மந்திரி சபை கூடிற்று. 
ரிஸர்வ்‌ படைகளைத்‌ இரட்டவேண்டு மென்ற சர்ச்சில்‌ கூறி 
னார்‌. சீண்ட நேரம்‌ விவாதித்த பின்‌ அர்த யோசனை புறக்‌ 
கணிக்கப்பட்டது. அதே நாள்‌ மாலை நேரத்தில்‌, ஜெர்மானி 
யர்‌ ரஷ்யாவைத்‌ தாக்னெ செய்தியைச்‌ சர்ச்சில்‌ தெரிந்து 
கொண்டு, மந்திரி சபையின்‌ தீர்மானத்தை லட்யெம்‌ செய்‌ 
யாமல்‌, பொறுப்பு முழுவதையும்‌ தம்‌ தலைமேல்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு, கப்பற்‌ படைகளுக்கு உதவியாக ரிஸாவ்‌ படை 
களை நாடெங்கும்‌ இரட்டலானார்‌. என்னே இவரின்‌ 
தைரியம்‌! தம்‌ காட்டைக்‌ காப்பாற்றுவதில்‌ சர்ச்சலைவிட 
உண்மையான தேூயைவாதி வேறு யாராவது உண்டா? 
தாம்‌ செய்யத்‌ அணிந்த எற்பாடுகள்‌ வியர்த்தமாய்ப்‌ போய்‌ 
விட்டால்‌ இவர்‌ கதி என்ன? உலகத்திலுள்ள கடுமை 
யான சட்டமெல்லாம்‌ இவரை எதிர்த்து நிற்கும்‌, இவர்‌ 
கதியும்‌ அதோகதி யாகும்‌. ரிஸர்வ்‌ படைகளைத்‌ திரட்ட 
வேண்டுமானால்‌ ௮ சாமானியமாய்‌ முடியாத காரியம்‌... 
முதலில்‌ மந்திரி சபையின்‌ அனுமதி வேண்டும்‌, அரசருடைய 
அனுமதியும்‌ கையெழுத்தும்‌ வேண்டும்‌, மேலும்‌, சட்ட 
ரீதிக்கு உகந்ததா யிருக்கவேண்டும்‌. இவ்வளவையும்‌ 
அலட்சியம்‌ செய்தார்‌ சர்ச்சில்‌. 

சில நாட்களுக்குப்‌ பிறகு கடற்படை மந்திரி காரியால 
யத்தில்‌ அவர்‌ அமர்ந்திருக்கும்‌ சமயம்‌ லார்டு கச்னர்‌ 
அவரைக்‌ கண்டார்‌. அப்பொழுது சர்ச்சில்‌ தம்‌ நோக்‌ 
கத்தை அறியாது தம்மை வீணே வாட்டிவரும்‌ ஜனங்‌ 
களின்‌ விஸ்வாசமற்ற அவதூறுகளை எண்ணி வருந்திக்‌ 
கொண்டிருந்தார்‌. லார்டு இச்னர்‌ அவரை அணு, 
“ அன்பு மிக்க சர்ச்சில்‌ | உமது உத்தியோகத்தை சர்க்கார்‌ 


107 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


பிடுங்க்க்கொண்டாலம்‌, உம்மிடமிருக்கும்‌ கடற்படை 
யைப்‌ பிடுங்க முடியாது, எதிரிகள்‌ படையும்‌ தயார்‌ ! உமத 
படையும்‌ தயார்‌!” என்று ஹாஸ்யமாகவும்‌ இடீரென்றும்‌ 
சொன்னார்‌. அன்றிரவு 11 மணிக்கு சர்ச்சில்‌ பிரதம மந்‌ 
திரியைப்‌ பார்க்கப்‌ போனார்‌. தங்களுக்குள்‌ ரகசியமாக 
எதேதோ பேசிக்கொண்டனர்‌ இருவரும்‌. 

மறுதினம்‌ பிரதம மந்திரி பார்லிமெண்டைப்‌ பார்த்து, 
“யுத்தம்‌ நடக்க அரம்பித்துவிட்டது. நம்‌ கடற்படை, 
தயாராய்‌ எதிரியின்‌ படைகளை நோக்கிய வண்ணமாய்‌ நிற்‌ 
ற!" என்று சபையோர்‌ பிரமிக்கும்படி சொன்னார்‌. 
அந்தச்‌ சமயம்‌ பிரதம மந்திரி ஆஸ்குவித்தின்‌ கண்களி 
லிருக்து கண்ணீர்‌ பெரு, வழிந்தது, 

யுத்தத்தின்‌ காற்றத்தை மோப்பம்‌ பிடிக்கும்‌ விசேஷ 
அதிலிலும்‌, அதற்குத்‌ தக்க முஸ்திபுகளைச்‌ செய்வதிலும்‌, 
ரெப்போலியனைத்‌ தவிர வேறு யாரும்‌ சர்ச்சிலுக்கு இணை 
யாக உலகத்தில்‌ இல்லை என்று எல்லோரும்‌ கருதினர்‌. 


பஐபுமபரஹ todd MEd மம pig wm ஊர 088ஐ. LE சேபமமல ஐ 


10. மகா யுத்த ஆரம்பம்‌ 


(ர: சேவையில்‌ ஈடுபட்டுக்‌ கண்ணும்‌ கருத்து: 


மாய்‌ உழைத்‌.அவரும்‌ ஒவ்வொருவருக்கும்‌ பல 
விதச்‌ சோதனைகளும்‌ இடையூறுகளும்‌ சம்பலிப்ப,து சகஜ 
மல்லவா? மகாஜனங்களிடையே பல்வேறு கொள்கை 
களும்‌ அபிப்பிராய பேதங்களும்‌ இருக்‌.துவருவ.து இயற்கை 
தானே! நாட்டுக்கு நன்மையைத்‌ தேடும்‌ பணியில்‌ இறக்க 
விட்டால்‌, விண்‌ பழிகளுக்கும்‌ ௮வ.தூறுகளுக்கும்‌ செவி 
கொடுக்காது, தம்‌ மனச்சாட்சியே தெய்வம்‌ எனக்கொண்டு 
ஊழியம்‌ செய்துவரவேண்டும்‌ என்பதே சர்ச்சிலின்‌ 
கொள்கை. தவறின்றி எதிர்காலத்தை உணரும்‌ சக்தி 
யிலும்‌, ஊக்கத்திலும்‌, தைரியத்திலும்‌, சமயம்‌ நேரும்‌ 
பொழுது போர்க்களத்தில்‌ குதித்து எதிரிகளை முறியடிக்‌ 
கும்‌ பல தந்திரங்களிலும்‌ சர்ச்சில்‌ அநேகமாக நெப்போலி' 
யனை ஒத்திருந்தார்‌. எனவே, அவருடைய 40-ஆவஅ வயதி 
லேயே பிரிட்டிஷ்‌ கடற்‌ படைக்கே ஒரு அதன முறையில்‌ 
பு.த.அயிர்‌ கொடுத்‌. து அதைப்‌ பெரும்‌ போருக்கும்‌ தயாராக்கி 
விட்டார்‌. யுத்த சம்பச்தமான இலாகாக்களை அவருடைய 
அதிகாரத்தில்‌ விட்டுவிட்டால்‌ அவருடைய ஒப்பற்ற: 
யோசனைகளைக்‌ கூறி முழுத்‌ திறமையும்‌ காண்பித்துவிடு 
வார்‌. இந்த விஜயத்தில்‌ அவருடைய ஆற்றலின்‌ விசேஷமே 
அலாதியானது. அரசாங்கமே எதிர்த்து நின்ற போதிலும்‌ 
தாம்‌ எடுத்த வேலையை நிறுத்த மாட்டார்‌. ஏனெனில்‌ அவர்‌ 
எடுக்கும்‌ முயற்சிகள்‌ முடிவில்‌ தேசத்திற்கு அரண்களாக. 


109 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


நின்று உதவும்‌ என்பதில்‌ அவருக்குச்‌ சந்தேகமே இடை 
யாத, 

முதலாவது உலக மகா யுத்தம்‌ ஆரம்பித்‌ துவிட்ட௮. 
இன்னும்‌ பத்து மாதங்களுக்குள்‌ யுத்த மந்திரி ஸ்தானத்தி 
லிருச்‌,து அவர்‌ விரட்டி விடப்‌ படுவார்‌. யுத்த ஆலோசனைச்‌ 
சபையின்‌ அங்கத்தினர்‌ பதவியிலிருந்தும்‌ நீக்கப்படுவார்‌. 
பொஅஜனங்களின்‌ ஆதரவை முற்றிலும்‌ இழம்‌அவிடுவார்‌. 
போர்‌ ஆரம்பித்த சில மாதங்களுக்குள்‌ ஆன்ட்வெர்ப்பிலும்‌, 
டார்டனெல்ஸிலும்‌ நிகழ்ந்த நேசதேசக்‌ கட்சியின்‌ படை 
பெடுப்புக்கள்‌ தோற்றுப்‌ போய்விட்டன. இந்தப்‌ படை 
யெடுப்புக்களுக்கு சர்ச்சில்‌ ஒருவரே காரணமா யிருந்த 
தாகக்‌ கூறினர்‌. மற்றவர்களுடைய மூடத்தனத்தின 
லேயே இந்த இரண்டு படையெடுப்புக்களும்‌ தோற்றன 
என்ற உண்மையை அரசாங்கத்தார்‌ உணரவில்லை. சர்ச்சில்‌ 
ஒருவரின்‌ அடுக்கே இத்தகைய அவமான த்திற்கும்‌ கஷ்டப்‌ 
களுக்கும்‌ காரணமென்று அவரைத்‌ அஷித்தது மன்றி 
அவரைப்பற்றி விசாரிக்க ஒரு கமிட்டியையும்‌ அமைத்தனர்‌, 

மற்ற இலாகாக்கள்‌ மூலமாய்த்‌ தேசத்திற்கு வரப்‌ 
போகும்‌ ஆபத்துக்களைச்‌ சிறிதும்‌ பொருட்படுத்தாது 
சர்ச்சில்‌ தம்‌ இலாகாவை மாத்திரம்‌ கவனித்து வந்திருந்தா 
ரானால்‌ அவரை ஒருவரும்‌ கித்தித்திருக்க முடியாத. அவர்‌ 
கடற்‌ படையீல்‌ கையாண்ட அதன முறைகளைக்‌ கண்டு 
ஜெர்மனி அஞ்சிற்த. *கடற்போர்‌ கடத்தினால்‌ ஜெர்‌ 
மனிக்கு அதோகதிதான்‌ !? என்று ஜெர்மன்‌ தளகர்த்‌ 
தர்கள்‌ நினைத்து நடுங்கினார்கள்‌. பரக்லண்டு தீவுகளில்‌ 
நடந்த கடல்‌ யுத்தத்திற்குப்‌ பிறகு ஜெர்மன்‌ படையின்‌ 
பலமும்‌ தைரியமும்‌ ஞுறைக்துவிட்ட. ஆகவே, ஜெர்மனி, 


110 


மகா யுத்த ஆரம்பம்‌ 


கடலின்‌ மேற்பரப்பில்‌ வெளிப்படையாக நின்னு புரியும்‌ 
யுத்தத்தைக்‌ கைவிட்டு, கடலின்‌ உட்புற யுத்தத்தில்‌ முனைந்‌ 
தது, அச்சமயம்‌ சர்ச்சில்‌, எது எப்படியானால்‌ நமக்‌ 
கென்ன ? நமக்கு இட்ட வேலையை நாம்‌ ஒழுங்காய்ப்‌ 
பார்த்துக்கொள்வோம்‌? என்ற மட்டும்‌ கருதியிருந்தாரா 
னால்‌ அவருடைய பெயருக்கும்‌ இர்த்திக்கும்‌ ஒரு பழுஅம்‌ 
ஏற்பட்டிருக்காது. ஆனால்‌ அவர்‌ அத்தகைய மனப்பான்மை 
யுடையவரல்லர்‌. சந்தர்ப்பம்‌ ஏற்பட்ட போதெல்லாம்‌ எச்‌ 
தத்‌ துறையிலும்‌ கூசாமல்‌ குதித்து, எப்படியாவது தாய்‌ 
நாட்டிற்கு வெற்றி கொண்டுவரவேண்டும்‌ என்பதே அவர்‌ 
எண்ணம்‌. 

கட்டாய ராணுவப்‌ பயிற்சி இங்கிலாந்து முழுவதும்‌ 
ஏற்படவேண்டு மென்று லார்டு கிச்னர்‌ கேட்டபொழுஅ 
அர்த வேண்டுகோளை மனப்பூர்வமாக உடனே ஆமோ 
இத்துப்‌ பே௫ினார்‌ சர்ச்சில்‌. இதனால்‌ அவர்‌ கட்சியைச்‌ 
சேர்ந்த நிர்வாகசபை அங்கத்தினர்‌ பலருக்கு அவர்மீது 
வெறுப்பும்‌ சந்தேகமும்‌ உண்டாயிற்று. 


யு தீதம்‌ தொடங்குவதற்கு முன்பும்‌, யுத்தம்‌ தொடங்கிய 

இனத்திலிரும்‌அம்‌ பிரிட்டனின்‌ பாதுகாப்புக்காகச்‌ சர்ச்‌ 
சில்‌ சில யோசனைகள்‌ கூறிவந்தார்‌. பிரிட்டிஷ்‌ கால்வாய்த்‌ 
துறைமுகங்களைப்‌ பலப்படுத்தி, முன்னெச்சரிக்கையாக 
இருக்கவேண்டிய அவசியத்தையும்‌, ஹாலண்டு, பெல்ஜியம்‌ 
முதலிய இடங்களில்‌ ஜெர்மன்‌ படையெடுப்பும்‌ முன்னேற்ற 
மும்‌ ஈடவாதிருப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ சுணக்க 
மில்லாமல்‌ செய்தகொள்ளவேண்டிய முறைகளையும்‌ 
அவர்‌ பலமுறை * சர்க்காருக்கு எடுத்துச்சொல்லியிருக்கிறார்‌. 


111 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


இதெல்லாம்‌ ₹* சிறுபிள்ளை யோசனை? என்னம்‌, * அநுபவ 
முறையில்‌ சொல்லப்படுபவை யல்ல? என்றும்‌ எண்ணி 
அவர்கள்‌ ௮சட்டை செய்துவிட்டனர்‌. யுத்தம்‌ ஆரம்பித்த 
இரண்டு மாதங்களுக்குள்ளாகவே ஜெர்மானியர்‌ அன்ட்‌ 
வெர்ப்பை நெருங்கிவிட்டனர்‌. அப்பொழுது £ அடடா, 
சர்‌சசிலின்‌ எச்சரிக்கைகளை இகழ்ந்தோமே! அவர்‌ மனச்‌ 
தையும்‌ புண்படுத்தனேமே!” என்று அரசாங்கத்தார்‌ 
வருந்தி அவரையே அழைத்து யோசனை கேட்கும்‌ அவசி 
யத்தை உணர்ந்தனர்‌. 

யுத்த விஷயமாக ஒன்றுமே தெரியாத சர்வ சூனியர்‌ 
களின்‌ ஆலோசனைச்‌ சபையில்‌ பேசிப்‌ பேசிக்‌ காலத்தை 
வீணே போக்குவதில்‌ சர்ச்சிலுக்குப்‌ பிடிக்கவில்லை, போர்‌ 
முனையைப்‌ போய்ப்‌ பார்த்துவிட்டு சேசதேசக்‌ கட்சியின்‌ 
தளபதியைக்‌ கண்டு ஆகவேண்டிய காரியங்களைப்பற்றிப்‌ 
பேசிவிட்டு, இருவருமாக ஒரு வைக்கோற்‌ பேரின்மீத 
ஏதி கின்ற, யுத்தத்தின்‌ போக்கைக்‌ கவனித்தார்கள்‌. ஏற்‌ 
கனவே ஐர்அ சிறு யுத்தங்களில்‌ ஈடுபட்டு, ஆறுவது முறை 
யாக இந்த மகா யுத்தத்தில்‌ தாம்‌ கலக்‌ அுகொள்ளப்‌ போகும்‌ 
சமயத்தை அவலுடன்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்தார்‌ 
சர்ச்சில்‌, இங்லோர்அக்குத்‌ இரும்பி வந்தார்‌. மறுபடியும்‌ 
அக்டோபர்‌ 2-ம்‌ தேதியன்று டன்கர்க்குக்குப்‌ போவதற்‌ 
காக லண்டனிலிருந்து ரயில்‌ ஏறினர்‌. 20 மைல்‌ பிரயாணம்‌ 
செய்ததும்‌ திடீரென்று பயணத்தை நிறுத்தி லண்டனுக்குத்‌ 
இரும்பிஞர்‌. லார்டு இச்னர்‌ வீட்டுக்கு நேரே சென்றார்‌. 
இச்னரும்‌ இவரைக்‌ கலந்து ஆலோசிக்க வேண்டுமே 
யென்ன ஆவலுடன்‌ இருந்தார்‌. பெல்ஜியத்தைப்‌ பாது 
காத்துக்கொண்டிருந்த சேனைகள்‌ அன்ட்வெர்ப்பைக்‌ காலி 


112 


மகா யுத்த ஆரம்பம்‌, 


செய்‌.அ கொண்டிருக்கும்‌ தகவல்‌ முன்புதான்‌ கிச்னருக்‌: 
குக்‌ இடைத்தது. “எந்த விதத்திலும்‌ துறைமுகத்தைக்‌ காப்‌ 
பாற்ற வேண்டுமே!” என்ற சர்ச்சில்‌ கூறியதைக்‌ கிச்னர்‌ 
பாராட்டி, உடனே அவர்‌ அன்ட்வெர்ப்புக்குப்‌ போய்‌ 
முடிந்த வரையில்‌ எதிரியின்‌ சேனைகளை எதிர்த்து நிற்கும்‌: 
படி. சொல்லி, பு௮ச்‌ சேனைகளை உதவிக்கு அனுப்புவதாகவும்‌ 
வாக்குக்‌ கொடுத்தார்‌. உடனே சர்ச்சில்‌ ரயில்‌ ஏறி மறு: 
இனம்‌ பகலில்‌ ௮ன்ட்வெர்ப்‌ வந்து சேர்ந்தார்‌. பாதிரியைப்‌ 
போல்‌ வேடம்‌ தரித்துக்கொண்டு ஒரு பெரிய ஓட்டலில்‌ தங்கி' 
மீருக்தார்‌, இவர்‌ வந்த பரபரப்பையும்‌ இவருடைய மாறு 
வேடத்தையும்‌ கண்டுகொண்ட ஓர்‌ அமெரிக்கப்‌ பத்திரி 
கையின்‌ நிருபர்‌, ' திரைப்படத்தில்‌, மிகவும்‌ ஆபத்தான நிலை 
மையில்‌ சிக்கிக்கொண்ட ஒரு கதாகாயகியைக்‌ காப்பாற்று 
வதற்குத்‌ திடீரென்று கதாநாயகன்‌ வந்து தோன்றுவது 
போல்‌ சர்ச்சில்‌ போர்க்களத்துக்கு வந்திருக்கிறார்‌” என்று 
தம்‌ பத்திரிகைக்கு எழுதினராம்‌. பெல்ஜியப்‌ பிரதம 
மந்திரிக்கு உற்சாக வார்த்தைகளும்‌ தைரியமும்‌ சொல்லி, 
நேசக்‌ கட்டியின்‌ சேனைகள்‌ உதவிக்கு வரும்வரை மனம்‌ 
தளர வேண்டாமென்று சொல்லிவிட்டு, உடனே போர்‌ 
முனைக்குப்‌ போய்‌ நின்று ஜெர்மன்‌ சைனியங்கள்‌ ஆன்ட்‌ 
வெர்ப்‌ ஈகரை நோக்கி வந்துகொண்டிருப்பதைக்‌ கண்டார்‌, 
தம்‌ மந்திரி ஸ்தானத்தை விட்டுவிட்டுப்‌ போர்முனைக்கு வந்த 
தால்‌, நாட்டில்‌ ஏதாவ அ வீண்‌ நிர்தனைகள்‌ களம்பிவிடுமே 
யென்றெண்ணி, நிர்வாக சபைக்குத்‌ தந்தி மூலம்‌ விஷயங்‌: 
களைச்‌ சுருக்கிக்‌ கூறி, தம்‌ பதவியையும்‌ ராஜீராமா 
செய்துவிடுவதாகச்‌ சொன்னார்‌. லார்ட்‌ இச்னரின்‌ கட்ட 
ளைப்படி. நேசக்‌ கட்சியின்‌ சைனியங்கள்‌ வரும்‌ வரையில்‌. 


113 
சர்‌—8 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


வர்‌ போர்க்களத்தில்‌ இருக்கவேண்டுமல்லவா 2 அதற்‌ 
காகத்தான்‌ தம்‌ பதவியைக்கூடப்‌ பொருட்படுத்தவில்லை. 
௮னால்‌ பிரதம மந்திரி இதற்கு ஒத்அக்கொள்ளவில்லை, பிரிட்‌ 
மூஸ்‌ சேனாதிபதிக்கும்‌ பிரெஞ்சு சேனாதிபதிக்கும்‌ சாதா 
ரணமாய்‌ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில்‌ ஏதாவது அபிப்‌ 
பிராய பேதம்‌ இருக்துகொண்டே யிருக்கும்‌. ஆகையால்‌ 
அன்ட்வெர்ப்புக்குச்‌ சைனியங்கள்‌ உதவிக்குப்‌ புறப்படத்‌ 
தாமதமாகிவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல்‌ 
சர்ச்சில்‌ ஏங்கி கிற்கும்‌ சமயம்‌ பிரிட்டிஷ்‌ கடற்படை 
யின்‌ ஒரு பகுதி வந்து சேர்ந்தது. படையில்‌ பல நபர்கள்‌ 
சரியாக உடைகள்கடத்‌ தரித்தக்கொள்ளவில்ல்‌. ஆனால்‌ 
இந்தச்‌ சமயத்திலா இவற்றைக்‌ கவனிக்க வேண்டும்‌ 2 
எரியும்‌ சுடரில்‌ எண்ணெய்‌ விடுவது போல்‌ தம்‌ சேனைகளை 
முன்னணிக்குக்‌ கடத்திச்‌ சென்‌ அ ஜெனரல்‌ ராலின்ஸன்‌ 
என்னும்‌ தளபதியிடம்‌ பொறுப்பை ஓப்புவித்தவிட்டு 
௮ண்டஇக்குத்‌ திரும்பினார்‌. 

அன்ட்வெர்ப்‌ என்னவாயிற்று 2 உதவி மிகவும்‌ தாம 
இத்து வந்ததால்‌ எதிரிகள்‌ முன்னேறி வந்து ஆன்ட்வெர்ப்‌ 
பைக்‌ கைப்பற்றிவிட்டனர்‌. அனால்‌ சர்ச்சிலின்‌ வீரப்‌ 
பிரயத்தனத்தால்‌ எதிரிகள்‌ மிகவும்‌ தாமதித்துத்தான்‌ 
முன்னேற கேட்டத. அதனால்‌ கியூபோர்ட்‌, டன்கர்க்‌, 
கலே, பலோன்‌ முதலீய முக்கியமான இடங்கள்‌ காப்பாற்‌ 
றப்பட்டன. இதன்‌ £ர்த்தி சர்ச்சிலுக்குத்தான்‌. ஆனால்‌ 
வெகு காலம்‌ வரையில்‌, சர்ச்சிலின்‌ இந்த அரும்‌ பெரும்‌ 
உதவியை யாரும்‌ பாராட்டவில்லை. அதற்கு கேர்‌ விரோத 
மாக இவருக்கு வசை மொழிகளே கிடைத்தன. அரசாங்க 
சபையீன்‌ நிர்வாக அங்கத்தினர்‌ பலரும்‌ இவரைக்‌ கண்ட 


114 


மகா யுத்த ஆரம்பம்‌ 


படி. யெல்லாம்‌ ஏ௫ினார்கள்‌. லார்ட்‌ ஈஷர்‌ என்னும்‌ ஒரு 
பிரமுகர்‌ அண்டுப்‌ பிரசுரம்‌ ஒன்றில்‌ லார்ட்‌ இச்னரின்‌ 
கவலைக்கும்‌ வருத்தத்துக்கும்‌ சர்ச்சிலே காரணமென்னும்‌, 
ஓர்‌ இரவு, லார்ட்‌ இச்னரின்‌ வீட்டுக்குச்‌ சர்ச்சில்‌ ஓடி.வற.து 
தம்மை ஆன்ட்வெர்ப்புக்குப்‌ போக அனுமதிக்க வேண்டு 
மென்று கேட்டுக்கொண்டு, அங்கே போய்க்‌ கோட்டையை 
கிட்ட துமல்லாமல்‌, கடற்படையைச்‌ சேர்ந்த 3 சைனியங்‌ 
களையும்‌ எதிரிகளின்‌ வசம்‌ ஓப்படைத்‌.துவிட்டு வந்து 
சேர்ந்ததாகவும்‌ ௮வதூறு கூறி, தமக்கிட்ட வேலையைச்‌ 
செய்யாமலும்‌, மந்திரி சபையில்‌ மற்றவர்களைக்‌ கலந்து 
செய்யாமலும்‌, பொறுப்பற்ற விதமாய்‌ நடந்து கொண்ட 
தாலுமே இந்த ஆபத்தான விளைவுகள்‌ ஏற்பட்டனவென்‌ 
அம்‌ பிரசுரித்து நாடெங்கும்‌ விளம்பரப்படுத்தினார்‌. ஆனால்‌, 
பதவியில்‌ இருக்கும்‌ சில சர்வ சூனியர்களுக்‌ கெல்லாம்‌ 
சர்ச்சிலின்‌ உதவியே அறைமுகங்களைக்‌ காப்பாற்றப்பட்ட 
தற்குக்‌ காரணமென்று தெரியுமா? பல வருஷங்கள்‌ வரை 
இந்தச்‌ சம்பவத்தை ஆதாரமாக வைத்‌.துக்கொண்டு சர்ச்ச 
லைப்‌ பலர்‌ இகழும்படி. செய்தனர்‌. ஆனால்‌, மகா யுத்தம்‌ 
வெற்றிகரமாய்‌ முடிந்ததும்‌, அரசாங்க தோரணையில்‌ வெளி 
வந்த மகா யுத்த சரித்திரத்தில்‌ அரசாங்கத்தார்‌ ஆன்ட்‌ 
வெர்ப்‌ சம்பவத்தைப்பற்றிக்‌ குறிப்பிடுகையில்‌ சர்ச்சிலை 
மிகவும்‌ புகழ்ந்திருக்கிறார்கள்‌. உண்மைக்கோர்‌ அழிவில்லை 


யல்லவா 2 


1914, அக்டோபர்‌ மாதம்‌, பாட்டன்பர்க்‌ குமார்‌ ராஜா 
வான அயி என்பவர்‌ பிரிட்டிஷ்‌ கப்பற்படைத்‌ 
தளகர்த்தரா யிருந்தார்‌, இவர்‌ ஜெர்மானியர்‌. இந்தச்‌ சமயத்‌ 


115 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


தில்‌ இவர்‌ ஒரு முக்கியமான பதலியி லீருப்பதைக்‌ கண்டித்‌ 
அப்‌ பல பத்திரிகைகள்‌ எழுதி யிருந்ததைக்‌ கண்டு தம்‌ பதவி 
யை ராஜீகாமா செய்துவிட்டார்‌. லார்ட்‌ பிஷர்‌ என்பவர்‌, 
கடற்படைத்‌ தளகர்த்தராக வெகுகாலம்‌ வரை சேவகம்‌ 
செய்துகிட்டு உபகாரச்‌ சம்பளம்‌ அனுபவித்துக்கொண் 
டிருந்தார்‌. அவருக்கு அப்பொழுது வயது 74, மகா திறமை 
சாலி யென்று புகழ்பெற்ற இவரை சர்ச்சில்‌ தளகர்த்த. 
ராக நியமித்து, பிரதம மந்திரியின்‌ அனுமதியையும்‌ பெற்‌ 
மூர்‌. இருவரும்‌ யுத்த கில்மையைப்‌ பற்றி யோசித்தனர்‌. 
கால்வாய்த்‌ துறைமுகங்களின்‌ வாயிலாக எதிரியை எதிர்ப்‌ 
ப முடியாத காரியம்‌. ஸ்விட்ஸர்லந்திலிருந்‌ த பிரிட்டிஷ்‌ 
கால்வாய்‌ வரையில்‌ இடைவெளி யில்லாமல்‌ எங்கு பார்த்‌ 
தாலும்‌ எதிரிகளின்‌ படைகள்‌ நிற்னன்றன. பால்டிக்‌ கடல்‌ 
அல்ல கருங்கடல்‌ வழியாகத்தான்‌ எதிரியை வளைத்துத்‌ 
தாக்கவேண்டும்‌ என்ற ஒரு முடிவுக்கு வந்தனர்‌. 

ஜெர்மனியின்‌ வடபுறத்திலுள்ள பால்டிக்‌ கடல்‌ 
வழியாகத்‌ தாக்குவது ௬லபமான காரியமல்ல. ரஷ்யப்‌ 
படைகளைக்‌ கொண்டுவந்து வடபுறத்திலிருக்‌ து படை 
யெடுக்க ஏற்பாடு செய்துவிடலாம்‌. பிரிட்டிஷ்‌ கால்வா 
யின்‌ வடபுறத்திலும்‌ தென்புறத்திலும்‌ பிரிட்டிஷ்‌ கப்பற்‌ 
படைகளைத்‌ தனித்தனியே அணிவகுத்து எதிரியின்‌ படை 
யைத்‌ தாக்குவததான்‌ கஷ்டம்‌, பிரிட்டிஷ்‌ கடற்படை 
யைப்‌ பிரித்துகிட்டால்‌ எதிரியின்‌ கடற்படைகள்‌ சுலப 
மாக முன்னேறிவிடும்‌. ரஷ்ய சைனியம்‌ எவ்வளவு பலம்‌ 
பொருந்தியதா யிருந்தாலும்‌, ஆபத்துத்தான்‌. இந்த உண்‌ 
மையை அதிர்‌; வடபுறத்திலீருக்து தாக்கும்‌ எண்ணத்தை 
விட்டுவிட்டனர்‌. 


116 


மகா யுத்த ஆரம்பம்‌ 


ஆகவே, கருங்கடல்‌ வழியாகத்‌ தாக்கவேண்டு 
மென்று நிச்சயித்தனர்‌. மத்தியதரைக்‌ கடல்‌ வழியாகக்‌ 
கருங்கடலுக்குப்‌ போய்ச்‌ சேரவேண்டும்‌. நவம்பர்‌ 
மாதம்‌ அருக்கயும்‌ ஜெர்மனியின்‌ சார்பாக யுத்தத்தில்‌ 
இறங்கிவிட்டது, பால்கன்‌ நாடுகளில்‌ லெ பிரதேசங்கள்‌ 
ரஷ்யாவுக்கு உதவக்‌ கட்டுப்பட்டிருக்கின்‌ றன. சில நாடுகள்‌ 
அருக்கிக்கும்‌ ஆஸ்திரியாவுக்கும்‌ தங்கள்‌ மேலுள்ள 
பகைமையினால்‌ பிரிட்டிஷ்‌ கட்சிக்கு உதவியளிக்கக்‌ 
காத்துக்கொண்டிருந்தன. இவைகளை எப்படியாவது 
சரிப்படுத்திக்கொண்டு ஆஸ்திரியாவின்‌ உயிர்‌ நிலையைத்‌ 
தாக்கலாம்‌. ஆனால்‌, போகும்‌ வழியில்‌ டார்டனெல்ஸ்‌ 
தீவுகளைக்‌ கடந்து செல்லவேண்டுமே 2 இந்தத்‌ தீவுகள்‌ 
நல்ல தற்காப்பில்‌ இரும்‌அவந்தன. இவற்றைத்‌ தாண்டி 
மர்மோரா கடலுக்குப்‌ போய்விட்டால்‌, ரஷ்யப்‌ படை 
களின்‌ உதவியைக்‌ கொண்டு அஸ்திரியாவை நொறுக்க 
விட்டு, பிறகு ஜெர்மனியின்‌ அடுக்கை முற்றிலும்‌ அடக்‌ 
விடலாம்‌. இரந்த யோசனைதான்‌ சரியென ற சர்ச்சில்‌ சம்‌ 
மதித்ததால்‌ அதன்படியே செய்வதென்‌ அ ஓரு முடிவுக்கு 
வந்தார்கள்‌. கிரீஸ்‌ தேசமும்‌ பிரிட்டிஷின்‌ உதவிக்கு 
வரும்‌. 1915 ஆரம்பத்தில்‌ இந்த யோசனை மிகவும்‌ உத 
மென்று லாயிட்‌ ஜார்ஜும்‌, லார்ட்‌ இச்னரும்‌ ஒப்புக்‌ 
கொண்டனர்‌. யுத்த ஆலோசனைச்‌ சபையும்‌ பிரதம மந்திரி 
யும்கூட ஒப்புக்கொண்டனர்‌. 

உடனே இர்த யோசனையை நிறைவேற்ற ஏற்பாடுகள்‌ 
நடந்தன. பெரிய கப்பற்‌ படைகள்‌ செல்லவில்லை. நேசப்‌. 
படையினர்‌ சின்ன யுத்தக்‌ கப்பல்கள்‌ சிலவற்றை எடுத்துக்‌ 
கொண்டு போய்‌, டார்டனெல்ஸ்‌ திவுகளைக்‌ கடக்க முடியா 


117 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


மல்‌ விரட்டப்பட்டுத்‌ திரும்பி வந்து சேர்ந்தனர்‌. இந்தத்‌ 
தோல்விக்கு சர்ச்சில்தான்‌ காரணமென்று அவரைத்‌ அற்றா 
தவர்‌ சிலர்தான்‌. பிரதம மந்திரி ௮ஸ்குவித்கூட, “ டார்ட 
னெல்ஸ்‌ சம்பவத்திற்கு நானே முக்கிய காரணம்‌ என்ன 
சொல்லீயும்‌ பயன்படவில்லை, உண்மையில்‌ கவனித்துப்‌ 
பார்த்தால்‌, வேறு பலருடைய இடையூறுகளாலும்‌ மூடத்‌ 
தனத்தினலமே இந்தத்‌ தோல்வி ஏற்பட்டது. சர்ச்சிலுக்கு 
மட்டும்‌ முழு அதிகாரத்தையும்‌ கொடுத்திருந்தால்‌, பெரிய 
தோர்‌ வெற்றி ஏற்பட்டிருக்கும்‌. இவர்‌ கேட்டிருர்தபடி 
சேனைகளை அனுப்பத்‌ தவறியதாலும்‌, இவருடைய எந்த 
வேண்டுகோளையும்‌ சரிவரப்‌ பூர்த்தி செய்யாமல்‌ காலத்தை 
ணே கழித்து வந்த யுத்தக்‌ காரியாலயத்தின்‌ மமதை 
யாலும்‌ அடுக்காலுமே இந்தத்‌ தோல்வி ஏற்பட்டது. இதன்‌ 
விளைவால்‌ துருக்கிக்கு வெற்றி கிடைத்தது. பல்கேரியா 
எதிரியைச்‌ சேர்ந்துவிட்டது. ரஷ்யா முறியடிக்கப்‌ 
பட்டது. யுத்தமும்‌ மேலும்‌ 3 வருஷங்களுக்குத்‌ தொடர 
லாயித்று. 
இவை யாவையும்‌ சர்ச்சிலின்‌ வீழ்ச்சிக்குக்‌ காரணமா 
யமிருக்தன. டார்டனெல்ஸ்‌ படையெடுப்பை அங்கீ 
கரித்த கடற்‌ படைத்‌ தளகர்த்தர்‌ லார்ட்‌ பிஷரும்கூட 
சர்ச்சை வெறுத்தார்‌. மேற்கொண்டு சர்ச்சிலுடன்‌ சோந்து 
உழைக்க மறுத்து, தம்‌ பதவியையும்‌ ராஜீசாமா செய்து 
விட்டார்‌, சர்ச்சில்‌ எவ்வளவோ தடுத்துப்‌ பார்த்தார்‌. 
(நான்‌ வேண்டுமானால்‌ ராஜீசாமா செய்துவிடுகிறேன்‌. 
நிங்கள்‌ மகா திரரல்லவச 2 இந்த நெருக்கடியான சமயத்‌ 
இல்‌ நீங்கள்‌ பதகியிலிருந்து விலகக்‌ கூடாது" என்று 
மன்றாடினார்‌. பயன்படவில்லை, 


118 


மகா யுத்த ஆரம்பம்‌ 


இரக யுத்தம்‌ ஆரம்பித்ததிலிருந்தே லிபரல்‌ கட்சியும்‌ கன்‌ 

ஸர்வேடிவ்‌ கட்சியும்‌ சேர்ந்து கூட்டு மந்திரி சபை 
யமைத்து, தேசத்‌.அக்கு உழைத்து வந்தால்‌ மிகவும்‌ சன்மை 
யாயிருக்குமென் சர்ச்சில்‌ எவ்வளவோ முயன்றார்‌. 1916- 
மே மாதத்தில்‌ இங்கலொரந்தின்‌ தொழிற்சாலைகளில்‌ வேலை 
நிறுத்தம்‌ முதலிய சச்சரவுகள்‌ ஏற்பட்டதன்‌ பயனாக, கூட்டு 
மந்திரி சபை அமைக்கவேண்டிய அவசியத்தைப்‌ பிரதம 
மந்திரியான ஆஸ்குவித்‌ உணர்ந்து மந்திரி சபையைத்‌ இருத்தி 
யமைத்தார்‌. 

லார்ட்‌ பிஷர்‌ ராஜீகாமா செய்ததும்‌ ௮வர்‌ ஸ்தானத்தில்‌ 
பால்போரை நியமித்தனர்‌. இவர்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சி 
யினர்‌. ஸர்‌ஆர்தர்‌ வில்ஸன்‌ என்பவரைக்‌ கடற்படை இலாகா 
மந்திரியாக்கி, சர்ச்சிலை லங்காஷயருக்கு அத்யக்கராக 
நியமித்தனர்‌. யுத்த மந்திராலோசனை சபையில்‌ தாமும்‌ ஓர்‌ 
அங்கத்தினராக எப்பொழுதும்‌ இருக்கலாம்‌ என்ற உறுதி 
யின்மேல்‌, தமக்குச்‌ எறுமை யளித்த இந்த உத்தியோக 
மாறுதலை சர்ச்சில்‌ பொருட்படுத்தவில்லை. சில பத்திரிகை 
நிருபர்கள்‌ சர்ச்சிலைப்‌ பேட்டி, கண்டு மந்திரி சபை திருத்தி 
யமைக்கப்பட்டதைப்‌ பற்றி அவருடைய அபிப்பிராயத்‌ 
தைக்‌ கேட்டபோது, “யுத்தம்‌ மும்முரமாய்‌ நடக்கும்‌ இந்தத்‌ 
தருணத்தில்‌ எதிரியைத்‌ தோற்கடிப்ப தல்லாமல்‌ வேறு 
எந்த யோசனையுமுள்ள எவரும்‌ தேசத்‌ துரோகியாவார்‌ £ 
என்று மொழிந்தார்‌. 


இல இனங்களில்‌, யுத்த மந்திராலோசனை சபை திருத்தி 
யமைக்கப்பட்டது. பல அங்கத்தினரை விலக்கிவிட்டு 
“யுத்தக்‌ கமிட்டி? என்ற புதுப்‌ பெயருடன்‌ விளங்கியது. 


119 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


நீக்கப்பட்ட அங்கத்தினருள்‌ சர்ச்சிலும்‌ ஒருவர்‌. யுத்த 
சம்பந்தமான விஷயங்களில்‌ தாம்‌ கலந்துகொள்ளச்‌ சந்தர்ப்‌ 
பம்‌ ௮ளிக்கப்படாலிட்டால்‌ தம்‌ மந்திரி ஸ்தானத்தைக்‌ காலி 
செய்அவிடுவசாகச்‌ சொல்லிப்‌ பார்த்தார்‌. ஒன்றும்‌ நடக்க 
வில்லை. அதனால்‌ மந்திரிப்‌ பதவியை ராஜீராமா செய்தார்‌. 
காமன்ஸ்‌ சபையில்‌ பேசி, தம்மீது சுமத்தப்பட்ட 
அபாண்டமான குற்றச்சாட்டுக்களைச்‌ சபையோருக்கு 
எடுத்துச்‌ சொல்லி, அதற்குத்‌ தக்க சமாதானங்களைக்‌ கூற 
வேண்டுமென்ற அசை அண்டிய அ, இடையில்‌ போர்க்களத்‌ 
தில்‌ சேருவதற்காக வலுவில்‌ பதிவு செய்துகொண்டார்‌, 
காமன்ஸ்‌ சபை கூடிற்று, சர்ச்சில்‌ எழுந்து பேசலானார்‌ : 
£ சபையோர்களே ! கான்‌ கடற்படை மந்திரியா 
யிருக்கும்போத, மறைமுகமாகவும்‌, கேர்முகமாகவும்‌, 
எழுத்து மூலமாயும்‌, பேச்சு மூலமாயும்‌, பத்திரிகைகளின்‌ 
வாயிலாயும்‌, மேடைகளின்‌ வாயிலாயும்‌ என்‌ பல்வேறு 
செய்கைகளைச்‌ கண்டித்து என்மீது குற்றங்கள்‌ சாட்டப்‌ 
பட்டன அல்லவா? அவற்றிற்கெல்லாம்‌ ஈான்‌ என்ன 
சமாதானம்‌ உங்களுக்குச்‌ சொல்லப்‌ போறே னென்று 
கீக்கள்‌ ஆவலுடன்‌ இருக்கிறீர்கள்‌ என்பது தெரிந்தே, 
சான்‌ போர்முனைக்குச்‌ செல்லுமுன்‌ உங்களுக்கு என்‌ 
சமாதாரனங்களைச்‌ சொல்லிவிட வேண்டி வந்திறாக்‌ 
றேன்‌. ஆனால்‌ என்‌ சமாதானத்தில்‌, எதிரிக்குப்‌ பல 
மனிச்சக்கூடிய லெ ரகயெங்கள்‌ இருக்ன்றன. அவை 
கனை நான்‌ இங்கு எடுத்துச்‌ சொல்வது தேசத்‌ துரோக 
மாகும்‌. எனவே, அவற்றை மட்டும்‌ தவிர்த்து, மற்ற 
ஒற்றைச்‌ சொல்லுறேன்‌ * 
என்று பேச .நரம்பித்ததும்‌ சபையில்‌ பலர்‌, ௫ இவன்‌ 
போர்க்களத்தில்‌ இறங்கினால்‌, பின்னணியில்‌ கிற்கமாட்‌ 


120 


மகா யுத்த ஆரம்பம்‌ 


டான்‌. எத்துறையிலும்‌ முன்னணியை விரும்பும்‌ இவனு 
டைய இன்றைப்‌ பேச்சே கடைசிப்‌ பேச்சாகிவிடும்‌ 
போல்‌ இருக்றெஅ ; பாவம்‌, இன்னும்‌ சில நாட்களில்‌ 
பிளாண்டர்ஸ்‌ போர்க்களத்தில்‌ மூளையில்‌ குண்டுகள்‌ துளைக்‌ 
கப்பெற்றுப்‌ பிணமாகக்‌ கடந்தாலும்‌ கிடப்பான்‌ ? என்று 
சினைத்தனர்‌. மேலும்‌ சர்ச்சில்‌ பேசுகையில்‌, 


* என்‌ வாய்ப்‌ பேச்சினால்‌ மட்டும்‌ என்னுடைய சமா 
தான த்தைத்‌ தங்கள்‌ முன்‌ சமர்ப்பிக்க விரும்பவில்லை. 
கான்‌ யுத்த மந்‌ இரியா யிருச்கும்போது ஈடர்‌.அவந்த கடிதப்‌ 
போக்கு வரத்துகளும்‌ இன்னும்‌ பல ஆதாரங்களும்‌ கடற்‌ 
படை இலாக்சாவின்‌ காரியாலயத்தி லிருச்கன்றன. எனக்‌ 
குப்‌ பிறகு அந்தப்‌ பதவியி விருந்‌ அவரும்‌ உத்தியோகஸ்‌ 
தர்களுக்கு என்‌ குற்றமற்ற செய்கைகள்‌ ஈன்கு விளங்கு 
மென்று ஈம்புகறேன்‌. இந்த நெருக்கடியான சமயத்தில்‌, 
என்‌ சமாதான த்தக்குத்‌ தச்ச ஆதாரங்களைத்‌ தங்கள்‌ 
முன்‌ சமர்ப்பிக்கும்படி மந்திரி சபையை வற்புறுத்த 
லாகாது. ஈாளடைவில்‌ அவைகளெல்லாம்‌ தாமாகவே 
வெளிவரும்‌ என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன்‌. 
குறிப்பாக மட்டும்‌ சல சம்பவங்களைப்‌ பற்றி உங்களிடம்‌ 
சொல்லிவிடுகிறேன்‌. 

£ டார்டனெல்ஸ்‌ சம்பவம்‌ என்னால்‌ ஏற்பட்டதன்று, 
யுத்தத்தில்‌ பின்னடைந்து வந்துகொண்டே யிருந்த 
பெல்ஜியப்‌ படைகளுக்கு உதவிப்‌ படைகள்‌ அனுப்ப 
வேண்டும்‌ ௮ல்லவா? ஆகவே, பிரிட்டன்‌ சார்பாக, 
பெல்ஜியப்‌ படைகளுக்கு உற்சாகமூட்டி, ஈம்பிக்கை 
யைக்‌ கொடுத்து, உதவிப்‌ படைகள்‌ வரும்‌ வரை எதிரி 
யின்‌ முன்னேற்றத்தைத்‌ தடுக்கவேண்டியது என்‌ 
கடமை யாயிற்று, உதவிக்கு வந்த படைகள்‌ வெகு 


121 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சாமதத்துடன்‌ வந்தன. இதற்கு கானா ஜவாப்தாரி 9 
எனினும்‌, ஆன்ட்வெர்ப்பின்‌ அப்போதைய நிலைமையைக்‌ 
கவனித்தால்‌, சான்‌ அந்நிய சேவையின்‌ முடிவு, 
என்னைக்‌ கண்டிக்கத்‌ தகுந்தசல்ல. இதன்‌ உண்மை 
யையும்‌ நீங்கள்‌ கரத்தில்‌ உணர்வீர்கள்‌. டார்ட 
னெல்ஸ்‌ விஷயமாகக்‌ கூறுமிடத்து, லெ பழைய சப்பல்‌ 
களைச்‌ கொண்டு சருங்கடலை நோக்‌இச்‌ செல்லவேண்டு 
மென்ற ஏற்பாடு என்‌ ஒருவனை மட்டும்‌ பொறுத்‌ ததன்று. 
சாணுவப்‌ படைகளை அனுப்ப முடியாதென்று யுத்தச்‌ 
காரியாலயம்‌ கூறிவிட்டது. ருக்சயில்‌ இருக்கும்‌ 
கலிப்போலியை எதிர்த்து ௮தை ஈம்‌ வசப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டியஐ மிகவும்‌ ௮வயெம்‌. யுத்தக்‌ காரி 
யாலயத்தின்‌ மறப்பிற்குப்‌ பிறகு, கடற்படை கொண்டே 
ஈம்‌ காரியம்‌ சித்தியடைய வேண்டியிருந்தது. அவ்‌ 
வண்ணமே யுத்தக்‌ காரியாலயத்திற்கு நான்‌ தெரிவித்த 
பொழுது, “(இல்‌ ஏற்படப்‌ போகும்‌ அனுகூல ச்தையோ, 
பிரதிகிலத்சையோ நான்‌ முற்றிலும்‌ உறுதியாகச்‌ கூற முடி. 
யாத. இதை ஒரு சூதாட்டமாகவே நான்‌ கொள்ூறேன்‌. 
வெற்றியினால்‌ இடைக்கும்‌ பலன்களின்‌ விசேஷத்தை 
அளவிட முடியாத. ஆசையால்‌ இந்த முறையை அனு 
சரிப்பதே உத்தமம்‌ என்று பல விவேககள்‌ ஒத்துக்கொள்‌ 
லதை நான்‌ அங்கெரிக்றேன்‌. இதைத்‌ தவிர, எதிரியை 
முதியடிக்கத்‌ தற்சமய நிலையில்‌ வேறு ஒரு வழியும்‌ இல்லை” 
யென்ன தெரிலித்திருக்ிறேன்‌. ஆனால்‌ இச்த யோசனை 
ச்கு இணக்க யுத்த சடவடிச்சைசளை எடுத்துக்கொண்ட 
பத்த ம்தமவோனை னையின்‌ செம்சைகனக்கம்‌, 
கடற்படை அதிகாரிகள்‌ கையாண்ட PR PESEES, 
ஞு சம்பந்தமும்‌ இல்லை, மந்திரி சபையில்‌ 


ஓர்‌ அக்கத்தினன்‌ என்ற முறையில்‌ ஈட்‌ தகசொனண்‌ டிருச்‌ 


எனக்கும்‌ யாசெ 


122 


மகா யுத்த ஆரம்பம்‌ 


இறேன்‌. தக்க சமயங்களில்‌, வேண்டிய சேனைகள்‌ 
என்‌ ஏற்பாட்டின்படி அவ்வப்போது அனுப்பப்பட்‌ 
டிருக்குமானால்‌ எல்லாம்‌ வெற்றிகரமாகவே முடிக்‌ திருக்கு 
மென்பதில்‌ ஐயமில்லை, இதன்‌ அடிப்படையான உண்மை 
களை ஒரு வருஷ காலமாகவே நான்‌ சர்க்காருக்குப்‌ பல 
முறைகளில்‌ எடுத்துக்‌ கூறியிருக்கிறேன்‌. ஈம்‌ அறிவை 
யும்‌, பலத்தையும்‌ மேற்குப்‌ பாகத்தில்‌ செலுத்துவதைவிடச்‌ 
இழக்குப்‌ பாகத்தில்‌ செலுத்தி, கான்ஸ்டான்டி நோபிளை 
ஈம்‌ முழு பலத்தையும்‌ கொண்டு கைப்பற்றுவ தால்‌ ஈமக்கு 
உயிர்ச்‌ சேதம்‌ மிஞ்சுவ கல்லாமல்‌ வெற்றியும்‌ நிச்சயம்‌ 
என்‌.௮ கூறிக்கொண்டே வந்திருக்கிறேன்‌. இந்த என்‌ 
யோசனைகளை “£ பள்ளிக்கூட மாணவன்‌ யோசனை ”' என்‌ 
அம்‌, “£ ௮அபவயில்லாப்‌ புத்தகப்‌ பூச்சி யோசனை ”' என்‌ 
அம்‌, “ அவைகள்‌ துடுக்காகவும்‌, சுட்டித்தனமாகவம்‌, 
வெறும்‌ பகட்டுக்காக அஅபவம்‌ முதிர்ந்த இறமைசாலி 
களின்‌ முன்‌ சமர்ப்பிக்கப்பட்டவை ”” என்னும்‌ என்னைச்‌ 
குறைகூறினார்கள்‌. இது முற்றிலும்‌ தவறு. கடற்படை 
நிபுணர்களும்‌, லார்ட்‌ பிஷர்‌ முதலிய பெரியோர்களும்‌ 
கடற்படையின்‌ நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணஸ்தர்‌ 
கள்‌. என்னுடைய யோசனைகளை லார்ட்‌ பிஷர்‌ எப்பொழு 
அம்‌ மெச்சிச்கொண்டுகான்‌ இரும்‌ தார்‌. யுத்தத்தில்‌ அவ்வப்‌ 
போது சமயத்திற்‌ கேற்றவாறு கையாளும்‌ முறைகளில்‌, 
எங்களுக்குள்‌ அபிப்பிராயபேதம்‌ இருந்தாலும்‌ என்‌ பொது 
யோசனைகளை அவர்‌ கண்டித்தது இல்லை. மந்திரி சபை: 
யும்‌ தன்‌ பூரண ஆதரவைக்‌ கொடுத்தது. ஆனால்‌ ராணுவ 
உதவிகள்‌, வேண்டிய சமயத்திலும்‌, வேண்டிய அளவிற்‌: 
கும்‌, குறித்த நேரங்களில்‌ கிடைக்காததால்‌ ஒரு மாதச்‌: 
சுணக்கம்‌ ஏற்பட்டு, அருக்கியர்கள்‌ தங்கள்‌ சேனா பலத்‌ 
தைப்‌ பதின்‌ மடங்கு அதிகரி த்துக்கொள்ள நேரிட்டது. 


123 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


அதன்‌ வினைவம்‌ வருந்தத்தச்கதாக முடிந்தது. என்‌ 
யோசனைகளை ஆதியில்‌ அங்கேரித்த லார்ட்‌ பிஷர்‌, 
சம௫ டார்டனெல்ஸ்‌ பிரயத்தனம்‌ கைகூடாமல்‌ போன 
பின்பு என்னைத்‌ அவஷித்தம்‌ கண்டித்தும்‌ இருக்றோர்‌. 
என்‌ யோசனையில்‌ நம்பிக்கை இல்லாதவர்‌ ஆதியிலேயே 
அதை ஆசரித்திருக்சாவிட்டால்‌ டார்டனெல்ஸ்‌ சம்பவம்‌ 
கடர்ரசே இருக்காது. அப்படி ஒருகால்‌ ஈமக்கு வெற்‌ 
நதியே ஏற்பட்டால்‌ தமக்குப்‌ பெரும்‌ ர்த்தி உண்டாகும்‌ 
என்று லார்ட்‌ பிஷர்‌ எண்ணினார்‌ போலும்‌ ! எனினும்‌ 
லார்ட்‌ பிஷரின்‌ ஆற்றலையும்‌, தர்க்க புத்தியையம்‌ கான்‌ 

குறைத்துக்‌ கூறச்கூடாத............ நான்‌ போர்க்‌ 
சளத்திற்குப்‌ போகவேண்டி யிருப்பதால்‌, என்‌ நடவடிக்‌ 
கைகளைப்‌ பற்றி விசாரிக்கும்‌ கமிட்டியின்‌ முன்பு என்‌ 
சக்தியை எடுத்தப்‌ பேசுவதற்காக ஆதாரமாயுள்ள தஸ்தா 
லேஜுசளை எர்‌ ஸ்மித்‌ வசம்‌ ஒப்புவித்துப்‌ போகிறேன்‌. 
கம்‌ எல்லோருக்கும்‌ இப்பொழுத ஒரு சோதனைக்‌ 
சாலம்‌, இந்தச்‌ சோதனையின்‌ கடுமை இன்னும்‌ ௮ திகரிக்க 
லாம்‌. சாம்‌ ஊச்கமும்‌, விடாமுயற்சியும்‌, தைரியமும்‌ 
சொண்டு சம்‌ சாட்டி ற்குத்‌ தொண்டு புரிச்‌ துவந்தால்‌ வெற்றி 
பெறவது 7ச்சயம்‌. யத்தம்‌ ஆரம்பித்த உடனேயே நாம்‌ 
போய்‌ ஜெர்மனியைச்‌ தாச, பெர்லினைச்‌ கைப்பற்றி 
லிஜவசைவிட, ஜெர்மானியர்கள்‌ வெகுஅரம்‌ முன்னேறி 
லச்தபின்‌ அவர்களை முறியடித்து ஈம்‌ வெற்றிக்கொடியை 
சாட்டுவதே மிச நல்ல பலனை யளிக்கும்‌. பல்கேரியா 
ஜெர்மனியைச்‌ சேர்ந்துவிட்டது. ஜெர்மனியின்‌ 

ராணுலப்‌ படாடோபங்களைச்‌ கண்டு லெ சிறிய ராஜ்‌ 
வல்சன்‌ அதனுடன்‌ சேர்த்துவிட்டன. புகழும்‌, 8ர்த்தியும்‌ 
பெற்ற ஈம்‌ பராதன ராஜ்யத்தின்‌ செல்வாக்கையும்‌ 
பலத்தையம்‌ அலைகள்‌ நினை துப்‌ பார்க்கவில்லை, ? 


124 


மகா யுத்த ஆரம்பம்‌. 


இந்தப்‌ பேச்சினால்‌ சபையோரின்‌ ௮னுதாபத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டு அவர்‌ ஆசனத்தில்‌ அமர்ந்தார்‌. 

பின்பு, ஆஸ்குவித்‌ முதலியவர்கள்‌ சர்ச்சிலின்‌ தியாக 
புத்தியையும்‌, விடாமுயற்கியையும்‌, இன்னும்‌ பல அருன்‌ 
குணங்களையும்‌ மெச்சிப்‌ பேசி, தாய்‌ காட்டுக்குத்‌ தொண்டு 
புரியும்‌ விஷயத்தில்‌ அவருக்கிருக்கும்‌ ஆர்வமும்‌ ஊக்கமும்‌ 
இணையற்றவை என்ற சொல்லி, அவருக்கு மனமார்ந்த: 
ஆசி கூறினார்கள்‌. 


42௦5 


11. போர்‌ முன 


எக்கு இப்பொழுது இரண்டு பெண்‌ குழந்தைக 

ளும்‌ ஓர்‌ ஆண்‌ குழந்தையும்‌ இருந்தன. தம்‌ கணவனைப்‌ 
போலவே மனைவியும்‌ வேறு ஒரு அறையில்‌ யுத்தத்துக்கு 
உதவிவந்ததன்‌ பயனாக அவர்‌ மிகவும்‌ சமர்த்தராகி 
ஸி, பி. இ. (0... பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தின்‌ தோழர்‌) 
என்ற பட்டத்தையும்‌ பெற்றார்‌. இஅ சர்ச்சிலுக்கு மிகவும்‌ 
பெருமையை விளைவித்தது. சர்ச்சிலின்‌ சகோதரரும்‌ முன்‌ 
னணியி லிருந்து யுத்தம்‌ செய்துவந்தார்‌. 

தற்போதைய யுத்தத்தில்‌, ஹாலந்து, பெல்ஜியம்‌, 
பிரான்ஸ்‌ முதலீய பிரதேசங்களின்மீது படையெடுத்து, 
மின்னல்‌ யுத்தங்கள்‌ செய்து, ஜெர்மன்‌ ஹிட்லர்‌ வெற்றி 
பெற்றாரல்லவா ! இந்த வெற்றிகளுக்‌ கெல்லாம்‌ முக்கிய 
காரணமா யிருந்த டாக்குகளைப்‌ பற்றி நாம்‌ கேள்விப்பட்‌ 
டிருக்கிறோமே. இத்தகைய டாங்குகளை முதன்‌ முதல்‌ 
உபயோகப்படுத்தியது சென்ற மகா யுத்தத்தின்‌ போது 
தான்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ டாங்குகளை உற்பத்தி செய்யவும்‌ 
அவற்றைக்‌ கொண்டு போர்க்களத்தில்‌ எதிரிகளைத்‌ தாக்க 
வும்‌ ஏற்பாடுகள்‌ செய்வதற்கு முக்யெ காரணஸ்தரா 
யிருந்தவர்‌ சர்ச்சில்தான்‌. சென்ற மகா யுத்தத்தின்போது, 
டஉாங்குகளைக்‌ கையாளுவது பண்டைக்கால யோசனை 
யென்றும்‌, பெரும்‌ பெரும்‌ கோட்டைகளில்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டவைகளைத்‌ தாக்குவலும்‌, அவற்றின்‌ மூலம்‌ பீரங்கி 
களையும்‌ சேனைகளையும்‌ கொண்டு போய்‌ எதிரிகளைத்‌ தாக்கு 


124 


போர்‌ முனை 


வதும்‌ முடியாத காரியம்‌ என்றும்‌ அந்தக்‌ காலத்துச்‌ 
சேனாதிபதி முதற்கொண்டு பல ராணுவ நிபுணர்களும்‌ 
கருதினார்கள்‌. சர்ச்சிலுக்கு மட்டும்‌, இந்த டாங்கு 
களில்‌ பெரிய நம்பிக்கை யுண்டு. எல்லோரும்‌ 
டாங்குகளைப்‌ பற்றிய யோசனைகளை இகழ்க்தார்களாதலால்‌, 
சர்ச்சில்‌ ஒருவர்‌ மட்டும்‌ அதற்கு மாறான கொள்கை கொண்‌ 
டிருப்பதை மற்ற உத்தியோகஸ்தர்களும்‌, நிபுணர்களும்‌ 
தெரி்‌தகொண்டார்கள்‌. இவரைப்‌ பைத்தியக்காரரென்று 
ஏளனம்‌ செய்யமாட்டார்களா 2 ஆகவே, இவர்‌ கடற்படை 
இலாக்கா மந்திரியா யிரும்தபோனு,; வேறு யாரும்‌ அறியா 
வண்ணம்‌, டாங்குகளை உற்பத்தி செய்வதில்‌ தம்‌ கவனத்‌ 
தைச்‌ செலுத்தி அதற்காகப்‌ பெரும்‌ பொருளைச்‌ செலவிட 
லானார்‌. யுத்தக்‌ காரியாலயத்துக்கும்‌, பொக்கிஷ அதிகாமி 
களுக்கும்‌ கூடத்‌ தெரியாமல்‌ 70,000 பவுன்‌ செலவு செய்‌ 
தார்‌. இவ்வண்ணம்‌ செலவு செய்து இவர்‌ தயாரித்த 
டாங்குகளைக்‌ கண்ட மேலதிகாரிகளும்‌, கடற்படை இலாக்‌ 
காவின்‌ நிபுணர்களும்‌ “வின்ஸ்டனின்‌ பிழை? என்று 
அந்த டாங்குகளை அழைத்தார்கள்‌. ஏராளமான தஇரவியத்‌ 
தைச்‌ செலவிட்டதற்காக எல்லோரும்‌ இவரை நிந்திக்க 
லானார்கள்‌. இவர்‌ மந்திரிப்‌ பதவியை இழக்க ரேரிட்டதற்கு 
ஏதுவாயிருந்த பலவற்றில்‌ இதுவும்‌ ஓன்று. 

மந்திரிப்‌ பதவியை விட்டு, சட்டசபையில்‌ பேசிய பின்‌ 
னர்‌, யுத்த களத்திற்குச்‌ செல்லுவதற்கு முன்னால்‌, சில 
ராணுவ அதிகாரிகளுக்கு நீண்டதோர்‌ கடிதம்‌ எழுதி, 
டாங்குகளின்‌ விசேஷங்களை எடுத்துக்‌ கூறியும்‌, அவற்றால்‌ 
ஏற்படக்கூடிய அனுகூலங்களை விவரித்தும்‌ சொன்னதன்‌ 
பேரில்‌, அந்த வின்ஸ்டன்‌ பிழைக/ளில்‌ சிலவற்றை யுத்த 


127 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 
ரக்கத்தக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டனர்‌. சர்ச்சிலும்‌ 
போர்க்களத்தை ௮டைத்தார்‌. 

மகா யுத்தத்தின்போது டாங்குகளால்‌ ஏற்பட்ட 
அனுகூலங்களை விவரிப்பது அசாத்தியம்‌, வின்ஸ்டன்‌: 
பிழை" என்று இகழ்ச்சியாய்‌ அழைக்கப்பட்ட அந்த 
டாங்குகனின்‌ ௮ரிய உபயோகத்தைக்‌ கண்டு யுத்த மந்திரி 
பால்போஞும்‌ திகைத்துப்‌ போனார்‌. சர்ச்சிலைப்‌ 6 பைத்தியக்‌ 
காரர்‌? என்று எண்ணிச்‌ சமயம்‌ வாய்த்தபோ தெல்லாம்‌ 
கேலி செய்தகொண்டிருக்த ராணுவ அதிகாரிக ளெல்லோ 
ரும்‌, அந்த £ வின்ஸ்டன்‌ பிழைகளைத்‌ தங்கள்‌ கைகளால்‌ 
ஓட்டிப்‌ பார்க்கவேண்டு மென்று போட்டியிடலாயினர்‌. 
சர்ச்சிலைக்‌ கண்டு இகழ்ந்தவர்கள்‌, இப்பொழுது அவரைக்‌ 
கண்டால்‌ இரண்டடி பின்வாங்கி மரியாதை செய்யத்‌ 
தொடக்னெர்‌. 10,000 பவுன்‌ செலவழித்ததற்காக இவரை 
கி்தித்து, இவருடைய நடத்தைகளை விசாரிக்கவேண்டு 
மென்று கமிட்டிகளை ஏற்படுத்தினவர்கள்‌, இப்பொழுது 
இவரை வாயாரப்‌ புகழ்ச்து, * இங்கலொந்தின்‌ ஒப்பற்ற 
மைந்தர்‌” என்று கூறி, “வின்ஸ்டன்‌ பிழைகளுக்கு 
எத்தன லக்ஷம்‌ பவுன்‌ வேண்டுமானாலும்‌ செலவிடலா 
மென்ற தைரியமடைந்தனர்‌. விதியின்‌ கூற்றல்லவா 
இது? ஈன்மையையே செய்தவரும்‌ எவருக்கும்‌, துன்பத்‌ 
இன்‌ மேல்‌ துன்பம்‌ ஏற்படுவது சகஜம்‌. இவற்றைக்‌ இஞ்சித்‌ 
தேனும்‌ பொருட்படுத்தாது, சத்தியமே தெய்வமெனக்‌ 
கொண்டு தொண்டாற்றி வருபவருக்கு முடிவில்‌ ஏற்படும்‌ 
ஒர்த்திக்கு இணையான வெற்றி வேறுண்டோ 2 இதன்‌ உண்‌ 
மையை முற்றிலும்‌ உணர்ந்தவர்‌ சர்ச்சில்‌. 

மூரம்டுச்‌ சுபாவமும்‌ கொடுமையும்‌ சாதாரணமாய்‌ 


195 


போர்‌ முனை. 


ராணுவத்தில்‌ காணப்படும்‌ குண விசேஷங்கள்‌. தங்களா" 
லேயே அரசாங்கத்தின்‌ கெளரவம்‌ காப்பாற்றப்படுகிற. 
தென்னும்‌ எண்ணத்தால்‌ ஏற்படும்‌ துடுக்கையும்‌, அகங்கார 
ரத்தையும்‌ ராணுவத்திலுள்ள பெரும்பான்மையோ ரிடத்தில்‌: 
காணலாம்‌. அரசியல்‌ விவாதங்களிலும்‌, இலக்கண இலக்‌: 
இயங்களிலும்‌ தேர்ச்சி பெற்ற எவராயிருந்தாலும்‌ சரி,, 
அல்லது அரசாங்க நிர்வாகத்தில்‌ ஒீர்த்தியும்‌ புகழும்‌ திறமை: 
யும்‌ பெற்ற எவராயிருந்தாலும்‌ சரி, அவர்களை ராணுவத்தி' 
அள்ள பெரும்பான்மையோர்‌ மதிக்க மாட்டார்கள்‌,. 
கோபுரத்தின்‌ அடியில்‌ செதுக்கப்பட்ட பதுமையான து! 
எப்படி அந்தக்‌ கோபுரம்‌ முழுவதையும்‌ தாண்‌ 
மட்டுமே தரங்க்கொண்டிருப்பதாகக்‌ கருதிக்கொண் 
டிருக்றதோ அ௮துபோலவேதான்‌ ராணுவத்திலுள்ளவர்‌ 
களும்‌ நினைத்துக்கொண்‌ டி. ருக்‌கருர்கள்‌, ஈல்ல குடும்பத்தில்‌ 
அவதரித்த, உயர்ந்த கலைகளைக்‌ கற்று, பரந்த சிந்தையுள்ள 
ஓருவன்‌, ராணுவத்தில்‌ சேர்ந்தானானால்‌, அசோக வனத்தில்‌ 
அரக்கெளின்‌ மத்தியில்‌ தை அகப்பட்டுக்கொண் 
டது போல்தான்‌ இருக்கும்‌. 

மந்திரிப்‌ பதவியிலிருக்‌.து அதிகாரம்‌ வகித்துவந்த சர்ச்ச 
அக்கு ராணுவ அரங்கத்தில்‌ பல சோதனைகள்‌ ஏற்பட்டன. 
* அரசியல்‌ விஷயங்கள்‌ எதுவும்‌ இங்கே கூடாத, தெரி 
யுமா? என்றார்‌ ஒரு மேலதிகாரி. * இங்கே அரசியல்‌. 
விவாதங்களுக்கு இடமில்லை. இது ராணுவ மேடை, தெரி! 
யுமா ?? என்று கேட்டார்‌ மற்றொருவர்‌. ராணுவத்தில்‌, தம்‌. 
இளமைப்‌ பிராயம்‌ முதற்கொண்டே இவர்‌ ஆற்றிய அரும்‌, 
பெரும்‌ தொண்டுகளைக்‌ கேள்விப்படாதவர்கள்தான்‌ இப்படி... 
யெல்லாம்‌ கேட்டார்கள்‌. சில நாட்களில்‌ சர்ச்சில்‌ லெப்டி 


129 


சர்‌—9 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


னன்ட்‌ கலனல்‌ ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டார்‌. ராணு 
வத்தில்‌ அனுபவப்‌ பழக்கம்‌ சிறிதுமில்லாத ஒரு படைக்குத்‌ 
தலைமை வடத்தார்‌. இந்தப்‌ படைக்குத்‌ தகுந்த போதனை 
களக்‌ கற்பித்து, யுத்தத்தில்‌ ஈடுபட்டு நல்ல பெயர்‌ வாங்க 
வேண்டிய பொறுப்பு சர்ச்சில்‌ தலையில்‌ விழுந்தது. 
8ழ்‌ உத்தியோகஸ்தர்களை அழைத்தார்‌. அவர்களை ஏற 
இறங்கப்‌ பார்த்துவிட்டு, சில அரிய போதனைகளைக்‌ கற்பித்‌ 
தார்‌. அவர்களுக்கு ஈல்ல உற்சாகத்தை யூட்டி; பல 
இறந்த முறைகளைக்‌ கற்பித்துக்‌ கொடுத்து, நான்கே இனங்‌ 
களில்‌ அவர்களுடைய குறைபாடுகளைப்‌ போக்க, நல்ல 
வீரர்களெனப்‌ பலர்‌ புகழும்படி. செய்துவிட்டார்‌. மற்ற 
ராணுவ ௮இகாரிகளைப்‌ போலல்லாமல்‌, தம்‌ ஒழ்‌ உள்ளவர்க 
னிடம்‌ மிச்ச அன்பும்‌ பிரியமும்‌ காட்டி, அவர்களுடைய 
வரழ்க்கையில்‌ தாம்‌ ஊக்கமும்‌ பொறுப்பு முள்ளவரென எல்‌ 
லோரும்‌ சம்பும்படி. செய்து, அவர்களுடைய பக்தியையும்‌ 
விசுவாசத்தையும்‌ பெற்றார்‌. ஒரு மாதத்திற்குள்‌ இவ 
ருடைய படையைக்‌ கண்டு எல்லோரும்‌ வியந்தனர்‌. 
இவருடைய பதவிக்கு விசேஷ உடைகள்‌ உண்டு, 
நீரில்‌ ஈனையாத நீண்ட அங்கி ஒன்றும்‌, குதிரை சவாரியின்‌ 
போது அணிர்‌தகொள்ளும்‌ மேஜோடு ஒரு ஐதையும்‌, நீல 
வர்ணமுள்ள ஒரு தகட்டுத்‌ தொப்பியும்‌ அந்த அலங்கார 
உடைகளில்‌ முக்கியமானவை. இவற்றைப்‌ போட்டுக்‌ 
கொண்டு சர்ச்சில்‌ கண்டை முன்பு கின்று பார்த்தார்‌. 
ஒரே விகாரமா யிருந்ததைக்‌ கண்டு எல்லாவற்றையும்‌ 
கழத்தி எறிக்துகிட்டார்‌. தமக்கே ஒரு பயத்தையும்‌ 
௮ருவருப்பையும்‌ மூட்டிய அர்த உடைகளைக்‌ கண்டு 
தம்‌ ழ்‌ உள்ளவர்களும்‌ பயப்படக்கூடும்‌ அல்லவர 2 


130 


போர்‌ முனை 


பயமேற்பட்டால்‌ மனமுவந்து சேவகம்‌ செய்யமாட்டார்க 
ளல்லவா? மற்ற ராணுவ அதிகாரிகளைப்‌ போல்‌ முன்‌ 
ணுக்குச்‌ சிப்பாய்களைத்‌ தள்ளிவிட்டுப்‌ பின்னால்‌ பல மெய்‌ 
காவலர்கள்‌ சூழ நின்னகொண்டு வேடிக்கை பார்ப்பது 
இவருக்குப்‌ பிடிக்காது. பெயரளவுக்கு மட்டும்‌ 
மேலதிகாரியே தவிர, காரியத்தில்‌ மற்றவர்களைப்‌ 
போலவே யாதொரு வித்தியாசமு மின்றி, போரில்‌ 
ஈடுபடுவார்‌. தம்‌ இழ்‌ அதிகாரிகளையும்‌ மற்றவர்களையும்‌ 
அழைத்து, “நம்‌ தாய்நாட்டில்‌ ஈமக்கு உள்ள பந்தன்‌ 
களை நான்‌ உணர்வேன்‌. நீங்கள்‌ ஸ்காட்லந்து வாசிகள்‌. 
உங்கள்‌ ஊரிலேயே என்‌ மனைவி மக்களையும்‌ விட்டுவிட்டு 
உங்களிடம்‌ வந்திருக்கிறேன்‌. ஈம்‌ உரிமைகளைக்‌ காப்பதற்‌ 
காகவே நாமெல்லோரும்‌ வந்திருக்கிறோம்‌. யுத்தம்‌ என்‌ 
பது ஒரு பந்தயம்‌. அந்தப்‌ பந்தயத்தில்‌ ஈடுபடும்‌ நாம்‌ 
மிகவும்‌ சந்தோஷமாகவும்‌ உற்சாகமாகவும்‌ அடவேண்டும்‌ 
என்பது உங்களுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌” என்று பேசி 
வீராவேசத்தைக்‌ ளெப்பிவிட்டார்‌. 

அவர்‌ இரவில்‌ அங்கமாட்டார்‌. உட்கார்ந்த இடத்தி 
லேயே சிறிது நேரம்‌ ஓய்வு எடுத்துக்கொள்ளும்‌ பழக்கம்‌ 
அவருடைய அரசியல்‌ வாழ்க்கையிலேயே அவருக்கு 
உண்டு, இரவில்‌ அவர்‌ தம்‌ படையை அணிவகுத்து விளை 
யாட்டு யுத்தம்‌ செய்வார்‌. எதிரியின்‌ படைகள்‌ கதிகலங்கும்‌, 
“ஏதடா, இவர்கள்‌ இரவில்கூடத்‌ அங்கவிட மாட்டார்கள்‌ 
போலிருக்கிறதே! ? என்று அஞ்சுவார்கள்‌, இவருடைய 
சுறுசுறுப்பையும்‌, உற்சாகத்தையும்‌, தைரியத்தையும்‌ கண்டு, 
இவருடன்‌ எல்லோரும்‌ மனக்‌ கசப்பீன்றி ஓத்துழைப்பார்‌ 
கள்‌. யுத்தம்‌ ஈடந்துகொண்டிருக்கும்போது படையில்‌ 


121 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 
யாராவது காயப்பட்டு வீழ்ந்தால்‌ உடனே சர்ச்சில்‌ அவ 
சிடம்‌ சென்று, காயத்தைப்பற்றி விசாரித்து, உற்சாகமூட்டி 
ச்சை செய்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகளைச்‌ சுணங்‌ 
கா௮அ எடுத்துக்கொள்வார்‌. சகிச்சையி லிருக்கும்போது 
அவனைத்‌ இனக்தோறும்‌ சென்று பார்த்தவிட்டு வருவார்‌. 
இவ்வளவு பெருந்தன்மையும்‌ கருணையும்‌ உடைய மேலதி 
காரியிடம்‌ வேலை செய்வதற்கு யார்தான்‌ பின்னடைவார்‌ 
கள்‌? 

பள்ளத்தில்‌ பதக்‌ யுத்தம்‌ செய்யும்‌ படைகளில்‌ 
இவர்‌ படையும்‌ ஒன்று, இவருடைய முகாமுக்கு அருகில்‌ 
இவருக்கென்று விடப்பட்ட ஒரு குடிசை இருந்தது. 
அஅதான்‌ இவருடைய வீடு, இரவும்‌ பகலும்‌ ஓயாது 
அந்தக்‌ குடிசைக்கு அருகில்‌ குண்டு மழை பொழிந்த 
வண்ணமா யீருந்ததை இவருடைய மேலதிகாரி யொருவர்‌ 
கவனித்து, “அந்த ஆபத்தான இடத்தில்‌ நீர்‌ தங்கக்‌ 
கூடாது. அபத்தில்லாத வேறோர்‌ இடம்‌ பார்த்துச்‌ 
கொள்ளும்‌” என்று சொன்னபோது, இவர்‌, “யுத்தமே 
அபத்தான அதானே ! ஆபத்தில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ளத்‌ 
தானே நாம்‌ இருக்கிறோம்‌! ஆபத்தில்தானே இன்பமும்‌ 
பெருமையும்‌ இருக்கறது 1? என்று கூறினர்‌, 

ஓரு சமயம்‌, சில ஸீனியர்‌ ஆபீஸர்களுக்கு அவர்‌ தம்‌ 
குடிசையில்‌ ஒரு விருக்த அளித்தார்‌. விருந்துக்குப்‌ பிறகு. 
அவர்களை சோக்‌, * அஹா! இன்றிரவு எவ்வளவு இன்ப 
கரமா யிருக்கிறது! முன்னணிக்குச்‌ சென்று வேடிக்கை 
பார்த்துவிட்டு வாலாமென்று ஆசை உண்டாகிறதே. 
நிங்களும்‌ வருவீர்களென்று நம்புகிறேன்‌" என்று 
அழைத்தார்‌. என்ன செய்வது? புதிதாகச்‌ சேர்ந்த 


132 


போர்‌ முனை 


ஓர்‌ உத்தியோகஸ்தர்‌ இவ்வளவு தைரியமாக அழைக்கும்‌ 
போது, : மாட்டேன்‌” என்று சொல்லலாமா 2 ஒவ்வொரு 
“வருக்கும்‌ ஜுரமடிக்க ஆரம்பித்துவிட்ட அ. ஒருவரை 
யொருவர்‌ பார்த்து அசட்டுச்‌ சிரிப்புச்‌ சிரித்தார்கள்‌, 
“கொஞ்ச தூரம்‌ போய்‌ வந்துவிடலாம்‌” என்ற முடிவில்‌ 
தெரிவித்தார்கள்‌. சர்ச்சில்‌ அவர்களை அழைத்துக்கொண்டு 
கல்லிலும்‌ முள்ளிலும்‌, சேற்றிலும்‌ மணலிலும்‌, மலையிலும்‌ 
பள்ளத்திலும்‌ இழுத்தடித்து, போர்முனையிலிருந்த பாசறை 
களை யெல்லாம்‌ சாவகாசமாய்ப்‌ பார்த்துவிட்டுத்‌ திரும்பி 
வந்து சேர்ந்தார்‌. ஆபத்து ஒன்றும்‌ நேரவில்லை. அனால்‌ 
ஸீனியர்கள்‌ மட்டும்‌ தங்கள்‌ முகங்களைச்‌ சுழித்துக்‌ 
கொண்டும்‌ முனகிக்கொண்டும்‌ இருந்தார்கள்‌. ஈமனையும்‌ 
அஞ்சாத சர்ச்சிலீனிடம்‌ இவர்களுக்குப்‌ பயமும்‌ பக்தி 
யும்‌ ஏற்பட்டது, அவருடைய குடிசைக்கே ஒரு புகழ்‌ 
ஏற்பட்டுவிட்டது. பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்க 
ளெல்லாம்‌ கூடி ஆலோசிக்கும்‌ ஸ்தலமாகிவிட்ட த, 
ராணுவ நிபுணர்களெல்லாம்‌ இவரை ஆலோசனை கேட்க 
ஆரம்பித்துவிட்டனர்‌. யுத்தத்தில்‌ எந்த ஈவீன முறையைக்‌ 
கையாளுவதா யிருந்தாலும்‌ சர்ச்சிலைக்‌ கேட்டுத்தான்‌ 
செய்வார்கள்‌. ஒரு சமயம்‌, சர்க்காரின்‌ பிரதம வக்க 
லான ஸர்‌ பிரடெரிக்‌ ஸ்மித்‌, சர்ச்லுடன்‌ அரட்டை 
யடிக்க வந்தார்‌. ராணுவ உத்தியோகஸ்தர்‌ ஒருவர்‌ 
அவரைக்‌ கைது செய்து செயின்ட்‌ ஓமார்‌ என்னுமிடத்‌ 
அக்கு நடத்திச்‌ சென்று மறுகாள்‌ காலையில்‌ அட்ஜுடன்ட்‌ 
ஜெனரலுக்கு முன்பு ஆஜராக வேண்டுமென்று கட்டளை 
யிட்டார்‌. சில இப்பாய்களாகச்‌ சேர்ந்து வேண்டு 
மென்றே இந்தக்‌ குறும்பைச்‌ செய்தனர்‌. ஓரு சாதாரண 


133 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ராணுவ அதிகாரியின்‌ முன்பு மந்திரிகள்கூட ஒரு புழு 
௮க்குச்‌ சமானமானவர்கள் சான்‌ என்று பிரதம வக 
லாக மக்திரி சபையை அலங்கரிக்கும்‌ ஸர்‌ பிரடெரிக்‌ 
ஸ்மித்‌ உணரவேண்டுமாம்‌. இவர்‌ சர்ச்சிலுக்குக்‌ கண்ணுக்‌ 
குக்‌ கண்ணான ஈண்பர்‌. உத்தரவின்படி, மறுகாட்‌ காலையில்‌ 
தம்‌ இஷ்டம்போல்‌ இவர்‌ அட்ஜுடன்ட்‌ ஜெனரலைக்‌ 
கண்டு நடர்தவற்றைச்‌ சொல்லவே, அவர்‌ ராணுவச்‌ சட்‌ 
டப்படி கை௮ செய்ததற்காகத்‌ தம்‌ வருத்தத்தைத்‌ தெரிவித்‌ 
அக்கொண்டு அவரை விடுவித்தார்‌. 

1915-அம்‌ வருஷம்‌ மார்ச்‌ மாதத்தில்‌, சில நாட்கள்‌ 
வீசேஷ லீவு எடுத்துக்கொண்டு, சட்டசபையில்‌ சமர்ப்‌ 
பிக்கப்பட்ட கடற்படை இலாக்காவின்‌ வரவு செலவுத்‌ 
திட்டத்தைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்காக சர்ச்சில்‌ போர்‌ 
மூனையிலிருக்து புறப்பட்டார்‌. ராணுவ உத்தியோகஸ்தர்‌ 
கள்‌ பலரும்‌ இவரை வழியனுப்பினார்கள்‌. இவர்கள்‌ தம்‌ 
குறைகளில்‌ மிகவும்‌ முக்கயமானவற்றைச்‌ சட்டசபையில்‌ 
எடுத்துப்‌ பேசு, அவற்றிற்குப்‌ பரிகாரம்‌ தேடுவாரென்று 
எதிர்பார்த்தனர்‌. இலந்தைப்‌ பழ “ஜாம்‌” அதிகமாய்‌ வழங்‌ 
கப்பட்டதாம்‌. விடுமுறை இனங்கள்‌ மிகவும்‌ சொற்பமாம்‌. 
இவைகள்தான்‌ இவர்களின்‌ விசேஜமான குறைகள்‌. 

சர்ச்சில்‌ சட்டசபையில்‌ பேசும்போது, முக்கியமாக, 
அந்தன்‌ சமயம்‌ கடற்படை இலாக்கா மந்திரியா யிருந்த 
லார்ட்‌ பால்போருக்கு எச்சரிக்கை செய்தார்‌, * பிரபுக்களே, 
நம்‌ கடற்படையைப்‌ பலப்படுத்துவதற்கு என்னென்ன 
நடவடிக்கைகள்‌ எடுத்துக்கொள்ளப்பட்‌ டிருக்கின்றன 2 
எனக்குப்‌ பின்பு கடற்படை இலாக்கா மந்திரி வேலை 
பார்த்து வருகிறவர்கள்‌ எந்தெந்த விஜயத்தில்‌, எதிரியின்‌ 


134 


போர்‌ முனை 


பலத்துக்குத்‌ தக்கவாறு ஈம்‌ கடற்படையைத்‌ தயாரித்திருக்‌ 
கிறார்கள்‌ 2 எதிரியின்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பற்‌ படையின்‌ திறத்‌ 
தையும்‌ அவற்றின்‌ விடாமுயற்கியையும்‌ பால்போர்‌ 
கவனிக்கவேண்டு மென்று கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 
எந்த நிமிஷத்திலும்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பல்‌ மூலமாய்ப்‌ பெரும்‌ 
போர்‌ நடைபெறும்‌ என்று எிர்பார்க்கிறேன்‌. கடல்‌ 
யுத்தத்தில்‌ நாம்‌ முக்கியமாய்க்‌ கவனிக்கவேண்டிய விஷயங்‌ 
கள்‌ அநேகம்‌ உண்டு. எதிரி இப்பொழுது என்ன செய்த 
கொண்டிருக்றொன்‌ என்றும்‌, இனி என்ன செய்யக்கூடு 
மென்றும்‌ கவனித்துக்கொண்டே முன்னெச்சரிக்கையுடன்‌ 
நாம்‌ தயாரா யிருக்கவேண்டும்‌, எதிரியின்‌ கோக்கங்களை 
ஊடுருவிப்‌ பார்க்கவேண்டும்‌. எந்தெந்த முறைகளை ஈம்‌ 
எதிரி கையாளமாட்டா னென்று நினைக்கிறோமோ, அந்தந்த 
முறைகளை நாம்‌ பிரமிக்கும்படி. எதிரி கையாண்டாலும்‌ 
ஆளலாம்‌, ஆகவே நாம்‌ எதற்கும்‌ தயாரா யிருக்கவேண்டும்‌, 
சில மாதங்களுக்கு முன்‌ நான்‌ கடற்படை இலாக்கா மக்‌ 
இரியாயிருந்த பொழுஅ பற்பல விதத்தில்‌ ஈம்‌ பலத்தை ௮இ 
கரித்திருக்கிறேன்‌ என்று பால்போர்‌ சொல்லுகிறார்‌. அதை 
நான்‌ பாராட்டுகிறேன்‌. ஆனால்‌ நான்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ 
எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான நடவடிக்கையை 
அவர்‌ அலட்சியம்‌ செய்யலாகாது. எதிரியின்‌ நீர்மூழ்கிப்‌ 
படையின்‌ அட்டகாசத்தைத்‌ தடுப்பதற்கு வேண்டிய ஏற்‌ 
பாடுகளை அவ்வப்போது செய்துவந்திருக்கிறேன்‌. பல 
முறைகளில்‌ எதிரியை நாம்‌ விரட்டி, அவனுடைய பலத்தை 
மிகவும்‌ குறைத்துவிட்டாலும்‌, மறுபடியும்‌ நீர்மூழ்கிக்‌ 
கப்பல்களின்‌ அட்டகாசங்கள்‌ அதன முறையில்‌ ஏற்பட 
லாம்‌ என்பதை நாம்‌ எதிர்பார்க்கத்தான்‌ வேண்டும்‌. இதை 


135 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


எல்லோரும்‌ அலட்சியம்‌ செய்யாமல்‌ அழ்ந்த யோசிக்கும்‌ 
படி. கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. கான்‌ இந்தச்‌ சமயம்‌ 
பால்போர்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கும்‌ எச்சரிக்கைக்கு 
முக்கியமான சில காரணங்கள்‌ உண்டு, அவற்றை இங்கு 
எடுத்துக்‌ கூறினால்‌ நமக்குப்‌ பிரதிகூலமாய்‌ முடியுமென்று 
நினைக்கிறேன்‌. கடற்படைகளைப்‌ பற்றிய விஷயங்களில்‌ 
தக்க யோசனைகளைக்‌ கூறி, தீகுக்த ஏற்பாடுகளைச்‌ செய்னு 
முடிப்பதில்‌ லார்ட்‌ பிஷரைப்‌ போன்ற நிபுணர்கள்‌ கடைப்‌ 
பது அரிது. எனக்கும்‌ அவருக்கும்‌ மிகுந்த நட்புண்டு, 
முடிவில்‌ என்மீது மனஸ்தாபங்‌ கொண்டு தம்‌ பதகியி 
லிருந்து விலகிக்கொண்டார்‌. அவரை விட்டுவிடாமல்‌ 
மஅபடியும்‌ நியமித்து, காலத்தைக்‌ கடத்தாமல்‌ 
வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்யத்‌ தொடங்க வேண்டு 

றேன்‌” என்‌௮ மொழிந்தார்‌, சபை கலைந்ததும்‌, யுத்த 
அரங்கத்துக்குப்‌ போனார்‌. அங்கிருந்த சேனைகளின்‌ பலம்‌ 
மிகவும்‌ குறைக்‌, அதன்‌ விளைவாகப்‌ பல சிறு படைகள்‌ 
சில பெரும்‌ படைகளைச்‌ சேர்க்துவிட்டன. அவற்றில்‌ சர்ச்ச 
லின்‌ படையும்‌ ஒன்‌௮. இவருடைய அபீஸர்‌ உத்தியோக 
மும்‌ போய்விட்டது. இவர்‌ முயற்கித்திருக்தாரானால்‌ முந்திய 
உத்தியோகத்துக்று மேலான உத்தியோகம்‌ கடைத்திருக்‌ 
கும்‌. ஆனால்‌ அதற்காக அவர்‌ காத்துக்கொண்‌ டிருப்பவ 
சல்லவே! 


ந்தச்‌ சமயத்தில்‌ இங்கிலாந்தில்‌ ஒரு பெரிய குழப்பம்‌ 
ஏற்பட்டது. ராணுவத்தில்‌ பிரறைகள்‌ சேரவேண்டு 
மென்ற ஒரு கட்டாய அவசரச்‌ சட்டத்தை ஏற்படுத்த 
வேண்டியிருந்தது. பல பிரமுகர்கள்‌ இதற்குச்‌ சாதகமா 


120 


போர்‌ முனை 


யிருந்தனர்‌. ஆனால்‌ அஸ்குவித்‌ மட்டும்‌ இதற்கு விரோதமான 
கொள்கையுடையவர்‌. பல பத்திரிகைக்காரர்களும்‌, மந்திரி 
களும்‌, இன்னும்‌ எத்தனையோ பிரமுகர்களும்‌, இந்தச்‌ 
சமயத்தில்‌ சர்ச்சில்‌ இல்லையே |? என்னு வருந்தி அவருக்குக்‌ 
கடிதங்கள்‌ எழுதி, ராணுவத்தை விட்டுவிட்டுத்‌ திரும்பி 
வந்து அரசியல்‌ விஷயங்களைக்‌ கவனிக்கும்படி. வேண்டிக்‌ 
கொண்டனர்‌. தேசத்துக்குப்‌ பாடுபட முன்வந்தால்‌ ௮௮ 
எந்தத்‌ அறையானால்தான்‌ என்ன 2 

சர்ச்சில்‌ தாய்காடு திரும்பினார்‌. அகாயப்‌ படை 
களின்‌ அவசியத்தைப்‌ பற்றி வற்புறுத்தி, விமான 
இலாக்கா தனி இலாக்காவாக மாறவேண்டு மென்று சர்க்‌ 
காரை வற்புறுத்தினார்‌. அவருடைய டார்டனெல்ஸ்‌ ஈட 
வடிக்கைகளைப்‌ பற்றி விசாரிக்க ஒரு கமிட்டி ஏற்படுத்தப்‌ 
பட்ட தல்லவா? அதன்‌ முன்‌ சமர்ப்பிக்க, பல வாக்கு 
மூலங்களைத்‌ தக்க ஆதாரங்களுடன்‌ தயார்‌ செய்தகொண் 
டிருந்தார்‌. அதோடு கூட யுத்தத்தைப்‌ பற்றிய கட்டுரை 
கள்‌ பலவற்றை எழுதிப்‌ பத்திரிகைகளுக்கு அனுப்பினார்‌. 
இவ்வாறு எழுதிய கட்டுரைகள்‌ மொத்தம்‌ பன்னிரண்டு, 
ஒவ்வொன்றுக்கும்‌ ஐர்கானு பவுன்‌ கிடைத்ததென்றால்‌ 
அவற்றை வாசித்த பொதஜனங்களின்‌ ஊக்கத்தை நாம்‌ 
யூகித்துக்கொள்ளலாம்‌. ஒரு மாதத்திற்குப்‌ பிறகு ஜட்‌ 
லாந்தப்‌ போரைப்‌ பற்றி (கடல்‌ போர்‌) பாரபட்சமற்ற 
முறையில்‌ ஒரு கட்டுரை யெழுதித்‌ தரும்படி கடற்படை 
இலாக்காவிலிருக் நு அவருக்கு ஒரு கடிதம்‌ வந்தது. 
லார்ட்‌ பால்போர்‌ அனுமதி கொடுத்தால்‌ எழுதித்‌ 
தருவதாகக்‌ கூறிலிடவே, லார்ட்‌ பால்போரும்‌ உடனே 
அவருக்கு ஒரு கடித மெழுதித்‌ தம்‌ சம்மதத்தைத்‌ 


127 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


தெரிவித்தார்‌. பால்போருக்கும்‌ அவருக்கும்‌ இருக்‌. அுவக்த 
மனண்தாபத்திற்‌ இடையில்‌ இந்த மாதிரிக்‌ கடிதமொன்று 
பால்போரிடமீருந்து வந்தால்‌ ௮து சர்ச்சிலுக்கு கல்ல 
மதிப்பைக்‌ கொடுக்கு மல்லவா 2 அவருக்கு இது ஒரு 
வெற்றி யல்லவா 2 உடனே கட்டுரை எழுதிக்‌ கொடுத்தார்‌. 

யுத்தம்‌ ஆரம்பிக்கவிரு்த சமயம்‌, ஆகஸ்டு 1911-ல்‌ 
இவர்‌ ஒரு மெமோராண்டம்‌ எழுதினா. ரல்லவா? அதற்‌ 
சடுத்தபடியாக இப்பொழுது ஒரு மெமோராண்டம்‌ தயார்‌ 
செய்தார்‌. அது பிரான்ஸில்‌ சோமே என்னுமிடத்தில்‌ 
கடத்த போரைப்‌ பற்றிய விபரம்‌. கவர்ன்மெண்டும்‌ பொழு 
ஜனங்களும்‌, மேலே சொன்ன சோமே யுத்தத்தில்‌ தமக்கு 
வெற்றி இடைத்துகிட்டதாகவும்‌, எதிரிக்கோ அளவுக்கு 
மேற்பட்ட உயிர்ச்‌ சேதம்‌ ஏற்பட்டதாகவும்‌ நம்பியிருந்தார்‌ 
கள்‌. அவர்கள்‌ - கினைத்துக்கொண்டிருந்தது முற்றிலும்‌ 
தவறென்று இந்த மெமோராண்டத்தில்‌ சர்ச்சில்‌ விளக்கி 
யிருந்தார்‌, இதை மந்திரி சபையின்‌ முன்பு வைத்தார்‌ 
பிரதம வக்கீலான ஸர்‌ ஸ்மித்‌. ராணுவ அதிகாரிகளின்‌ 
மூலம்‌ மந்திரி சபைக்கும்‌ பொதுஜனங்களுக்கும்‌ கடைத்த 
மேற்படி போரைப்‌ பற்றின விஷயங்கள்‌ சுத்தப்‌ பொய்‌ 
யென்று சர்ச்சில்‌ நிரூபித்திருந்தார்‌. 

ரரணுவ அதிகாரிகளின்‌ உத்தேசப்படி, பிரிட்டிஷா 
சின்‌ உயிர்‌ ஈஷ்டத்தைவிட எத்தனையோ மடங்கு ஜெர்மன்‌ 
படைகளின்‌ ஈஷ்டம்‌ அதிகமென்று இருகச்தது. சர்ச்சிலின்‌ 
மெமோராண்டத்தில்‌, அதற்கு சேர்‌ விரோதமாக, எதிரியின்‌ 
நஷ்டத்தைவிட பிரிட்டிஷ்‌ படைகளின்‌ நஷ்டம்‌ இரண்டே 
கால்‌ பங்கு ௮திகமென்று தெரிவிக்கப்பட்டிருந்த அ. யுத்‌ 
தம்‌ முடிக்த பின்‌, இவற்றைக்‌ கவனிக்கும்போ அ சர்ச்சிலின்‌ 


128 


போர்‌ முனை 


உத்தேசமே அநேகமாய்ப்‌ பொருத்தமா யிருந்தது. சர்ச்ச 
லின்‌ மேற்படி. மெமோராண்டம்‌ 1916, ஆகஸ்டு முதல்‌: 
தேதியன்று தயாரிக்கப்பட்டது. அதே தினத்தில்‌ ராணுவ 
அதிகாரிகளிடமிருக்‌,௮, ஜூலை மாதத்தில்‌ விளைந்த உயிர்ச்‌ 
சேதத்தைப்‌ பற்றிய ரிப்போர்ட்‌ ஒன்று அரசாங்கத்தாருக்கு 
வந்தது. அர்த ரிப்போர்ட்டில்‌ 1,830,000 ஜெர்மானியர்கள்‌ 
சேதமென்று தெரிவித்திருந்தார்கள்‌. ௮.து மிகவும்‌ தவறான 
உத்தேசமென்‌.றும்‌, 65,000க்கு மேல்‌ இருக்க முடி.யாதென்‌ 
அம்‌ தம்‌ மெமோராண்டத்தில்‌ சர்ச்சில்‌ தெரிவித்திருந்தார்‌. 
யுத்தம்‌ முடிந்த பின்பு கணக்கெடுத்துப்‌ பார்க்கும்போது; 
குறிப்பிட்ட மாதத்தில்‌ 60,000 ஜெர்மானியர்கள்‌ கொல்லப்‌ 
பட்டனர்‌ என்று தெரியவந்தது. ஜெர்மனியின்‌ படைப்‌ 
பலம்‌, நேசக்‌ கட்டுப்‌ படையை எதிர்த்துப்‌ போர்‌ புரிந்த 
மட்டில்‌ கணக்கிட்டுப்‌ பார்த்தால்‌, உத்தேசமாய்‌ 14 ௮ல்‌ 
லது 15 டிவிஷன்களுக்கு மேல்‌ இருக்க முடியாதென்று 
அவர்‌ மெமோராண்டத்தில்‌ சொல்லியிருந்தார்‌. யுத்தத்திற்‌ 
குப்‌ பின்பு கணக்கெடுத்ததில்‌ ஜெர்மானியர்கள்‌ 16 டி.வி 
ஷன்களைக்‌ கொண்டே நேசக்‌ வ ககன தாக்கினாக 
ளென்று தெரியவந்தது, 

நேசக்‌ கட்சியினருக்கு உயிர்ச்‌ சேதம்‌ அதிகமாயும்‌ 
எதிரியின்‌ சேதம்‌ குறைவாயும்‌ இருந்ததற்குக்‌ காரணம்‌ 
கூறுகையில்‌, கைதேர்ந்த, அளவுக்கு மிஞ்சிய படைகளை 
சேசக்‌ கட்சியினர்‌ வைத்துக்கொண்டு போர்‌ புரிந்ததால்‌ 
அதிகச்‌ சேதம்‌ ஏற்பட்டதென்று அந்த மெமோராண்டத்‌ 
தில்‌ காட்டியிருக்தார்‌. 

இந்த மெமோராண்டத்தின்‌ ஈகல்‌ ஒன்றை பிரான்ஹி 
லிருந்த ராணுவத்‌ தலைமை அமீசுக்கு அனுப்பினார்கள்‌ பிரிட்‌ 


139 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


இஞ்‌ சர்க்கார்‌. இதைப்‌ படித்‌. அப்‌ பார்த்ததும்‌ ராணுவ அதி 
காரிகளெல்லாம்‌ மிகவும்‌ கோபங்கொண்டு சர்ச்சிலைத்‌ 
அஷித்தனர்‌. யுத்தம்‌ முடித்ததும்‌, மேற்படி மெமோராண்‌ 
டத்தில்‌ குறிப்பிட்டவற்றை யெல்லாம்‌ உண்மை விபரங்களு 
டன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, உலகத்திலேயே சர்ச்ச 
லப்‌ போன்ற அறிவாளியும்‌ இர்க்கதரிசியும்‌ இல்லையென்று 
நிரபிக்கப்பட்டதத மன்றி, ராணுவ இலாக்காவிலேயே 
இந்த மெமோராண்டத்தை ஓர்‌ இணையில்லாத காவிய 
மென்௮ கொண்டாடி, எல்லா ராணுவ அபீஸர்களும்‌ 
இசைப்‌ படித்து உருப்போட வேண்டுமென்றும்‌ ஏற்‌ 
பட்டத. 

அதிகாரமும்‌ பொறுப்பும்‌ வகித்து இடைவிடாது 
உழைத்தவந்த சர்ச்சிலுக்கு இப்பொழுது அவருடைய 
௬௮௬.அப்புக்குத்‌ தக்க உத்தியோகமும்‌ அதிகாரமும்‌ இல்‌ 
லாமையால்‌ அவரது ஊக்கம்‌ குன்றி, பலம்‌ . குறைந்‌, 
தேக அரோக்இயத்திற்கே பழு.தும்‌ ஏற்படலாயிற்று. டார்‌ 
உனெல்ஸ்‌ விஜயமாக விசாரிக்க ஏற்படுத்திய கமிட்டியின்‌ 
விசாரணைகளும்‌ அப்பொழு அம்‌ முடிந்தபாடில்லை, அக்காலத்‌ 
இல்‌ சர்ச்சிலுக்குள்‌ சித்திரக்‌ கலையில்‌ பிரேமை ஏற்பட்டிரும்‌ 
த௮. அவர்‌ பதகியீலிருக்‌து இறங்கியதும்‌, அவரால்‌ சிருஷ்டிக்‌ 
கப்பட்ட பீரல்கி மோட்டார்களைக்‌ கையாண்டுவந்த படை 
யினர்‌, அவர்களுடைய நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்வ 
தற்காக, சர்ச்சிலின்‌ படமொன்றைத்‌ தயாரித்து அவருக்குப்‌ 
பரிசனிப்பதாகத்‌ இர்மானித்து, ஸர்‌ ஜான்‌ லாவரீ என்ற சித்‌ 
இரக்‌ கலை நிபுணரிடம்‌ போய்ச்‌ சர்ச்சிலின்‌ படத்தைத்‌ தயா 
சிக்கச்‌ சொன்னார்கள்‌. அவரும்‌, சர்ச்சிலை ஓர்‌ ஆசனத்தி 
அமர்த்தி அவருடைய படத்தை வரைர்தவிட்டார்‌, அந்தச்‌ 


140 


போர்‌ முனை 


சமயத்தில்‌ சர்ச்சிலுக்கு ஏதோ ஒரு பு.௮ உணர்ச்சி ஏற்‌ 
பட்டு, சித்திரக்‌ கலையைக்‌ கற்றுக்கொள்ளப்‌ பிரியப்பட்டு 
ஸர்‌ ஜான்‌ லாவரியின்‌ சித்திரச்‌ சாலையில்‌ மாணவராகச்‌ 
சேர்ந்தார்‌. சில மாதங்களில்‌, சித்திரக்‌ கலையில்‌, குறிப்பாக 
வர்ணந்‌ திட்டும்‌ சித்திரக்‌ கலையில்‌, மிகவும்‌ தேர்ச்சி பெற்று,. 
தம்‌ படங்களைக்‌ கண்டோரெல்லாம்‌ ஆச்சரியப்படும்படி 
முன்னேறினார்‌. கண்காட்சிச்‌ சாலைகளுக்‌ கெல்லாம்‌ ௮வ 
ருடைய சித்திரங்கள்‌ அனுப்பப்பட்டன. லாயிட்‌ ஜார்ஜுமம்‌ 
தம்‌ வீட்டில்‌ சர்ச்சிலால்‌ திட்டப்பெற்ற “ சர்ச்சிலின்‌ 
படம்‌? ஒன்றைப்‌ பிரதானமான ஓர்‌ இடத்தில்‌ தொங்க 
விட்டு, தம்மைக்‌ காணவரும்‌ ஈண்பர்களுக்‌ கெல்லாம்‌. 
அதைக்‌ காட்டி ஆச்சரியப்படுவார்‌. 

1916-ம்‌ வருஷம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ பிரதம மந்திரி 
யான அஸ்குவித்‌ தம்‌ பதவியை ராஜீசாமா செய்தார்‌. 
லாயிட்‌ ஜார்ஜ்‌ பிரதம மந்திரியானார்‌. சர்ச்சிலின்‌ நட்சத்திர 
மும்‌ உச்சத்திலேறி மறுபடியும்‌ பிரகாசிக்கத்‌ தொடங்‌ 
இயது, 


141 


12. மீண்டும்‌ பதவி பெறுதல்‌ 


i மஅபடியும்‌ மந்திரிப்பதவியில்‌ அமர்த்தவேண்டு 
மென்ற லாயிட்‌ ஜார்ஜ்‌ தீர்மானித்தார்‌. ஆனால்‌ எதிர்க்‌ 
கட்சியினர்‌ விடுவார்களா? டார்டனெல்ஸ்‌ சம்பவத்தில்‌ 
இவருடைய நடவடிக்கைகளை விசாரிக்க ஒரு கமிட்டி ஏற்‌ 
படுத்தி யிருக்கும்போது, அந்தக்‌ கமிட்டியின்‌ முடிவான 
தீர்மானம்‌ வெளியாவதற்கு முன்பு சர்ச்சிலை மந்திரி ஸ்தா 
னத்துக்கு எடுத்துக்கொள்ளக்‌ கூடாதென்று விவாதித்‌ 
தார்கள்‌. கமிட்டியின்‌ திர்மானங்கள்‌ சர்ச்சிலைப்‌ பாதிக்‌ 
கவே மாட்டாவென்௮ லாயிட்‌ ஜார்ஜுக்கும்‌ சர்ச்சிலுக்கும்‌ 
ஈன்றாய்த்‌ தெரியும்‌. மற்றவர்களுக்கு என்ன தெரியும்‌ 2 
யுத்தத்தை நடத்தும்‌ முறைகளைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்‌ 
கென்று சட்டசபையின்‌ ரகசியக்‌ கூட்டமொன்று கூட்ட 
வேண்டுமென்று லாயிட்‌ ஜார்ஜைச்‌ சர்ச்சில்‌ கேட்டுக்‌ 
கொண்டவாறு, 1917, மே மாதத்தில்‌ ரகசியக்‌ கூட்டமும்‌ 
கூடிற்று, சர்ச்சில்‌ எழுக்‌.து பேசினார்‌ : “நான்‌ ஏற்கனவே 
என்னுடைய மெமோராண்டத்தில்‌ குறிப்பிட்டி ர௬ுக்கிறபடி 
காம்‌ இடுக்கிடும்படி, நமது எதிரியின்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பல்‌ 
களின்‌ அட்டகாசங்கள்‌ நாளுக்கு காள்‌ அதிகரித்து வரு 
இன்றன. நான்‌ இப்பொழுது உத்தியோகத்தில்‌ இல்லாத 
தால்‌, தக்க ஆதாரங்களுடன்‌ உங்கள்‌ முன்னிலையில்‌ பேச 
முடியகில்லை. இந்த விஷயத்தில்‌, ஒரு கோவனாண்டி 
யுத்தத்‌அக்குச்‌ சென்றால்‌, எப்படி, அவனால்‌ எதிர்த்து நிற்க 
முடியாதோ அதே நிலைமையில்தான்‌ நான்‌ உங்கள்‌ முன்‌ 
னிலையில்‌ கின்று பேசவேண்டி. யிருக்றெது. நமக்கு உதவி 


142 


மீண்டும்‌ பதவி பெறுதல்‌ 


புரிந்த ரஷ்யாலின்‌ பலம்‌ குன்றிவிட்டது. அமெரிக்கா 
வானது நம.து உதவிக்கு எந்த நிமிஷத்திலும்‌ வரும்‌ என்று 
எதிரியும்‌ எதிர்பார்த்‌.துத்தான்‌ இருக்கவேண்டும்‌. அமெரிக்‌ 
கர்கள்‌ நம்‌ உதவிக்கு வராமல்‌ தடுத்துவிட வேண்டுமென்று 
அதற்குத்‌ தக்கபடி எதிரியின்‌ நீர்மூழ்கிப்‌ படையின்‌ பல 
மும்‌ பன்மடங்கு அதிகரித்‌துக்கொண்டு வருறெஅ. இர்த 
ஆபத்தினின்றும்‌ நாம்‌ தப்பவேண்டும்‌. அமெரிக்காவின்‌ 
உதவி நமக்குக்‌ இடைக்காவிட்டால்‌ நமது பாடு அபத்துத்‌ 
தான்‌. அகவே, எதிரியின்‌ நீர்மூழ்கப்‌ படையை நாம்‌ 
எதிர்த்து, அதன்‌ பலத்தை ஓடுக்கவேண்டி௰ ஏற்பாடுகளைச்‌ 
செய்யவேண்டும்‌. இனியும்‌ சுணங்கக்‌ கூடாஅ. அமெரிக்‌ 
காவின்‌ உதவி கடைக்கும்‌ வரையில்‌ ஈம்‌ ராணுவப்‌ படையின்‌ 
இப்போதைய பலம்‌ குன்றாமல்‌ இருக்கும்படி பார்த்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌.? இதைக்‌ கேட்ட சபையோர்கள்‌ 
மிகவும்‌ உற்சாகங்‌ கொண்டு சர்ச்சிலுக்கு மறுபடியும்‌ 
மந்திரிப்‌ பதவி கொடுத்தால்‌ நலமா யிருக்குமென்று எண்‌ 
ணினர்‌. சபையின்‌ நோக்கத்தை அறிச்த லாயிட்‌ ஜார்ஜ்‌, 
அன்று மாலையில்‌ சர்ச்சிலைத்‌ தனியே அ௮ழைத்‌.து, * உங்களை 
வெடிமருந்து இலாக்காவுக்கு மந்திரியாய்‌ அமர்த்தி யிருச்‌ 
கிறேன்‌ ” என்று வெளியிட்டார்‌. மறுதினம்‌ அவ்வண்ணமே 
விவரம்‌ பிரசுரமாயிற்று, கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினரும்‌ பல 
பத்திரிகைகளும்‌ இந்த நியமனத்தைக்‌ கண்டித்தனர்‌. 
ஆனால்‌, மற்ற மந்திரிக ளெல்லோரும்‌ சர்ச்சில்‌ மனமார 
வரவேற்றனர்‌. பதவிக்கு வந்த சில தினங்களுக்குள்‌ சர்ச்‌ 
சில்‌ மறுபடியும்‌ தேர்தலுக்கு நிற்கும்படி ஏற்பட்டது. 
டண்டீ தொகுதிக்கே போட்டியிட்டார்‌. பெரும்பான்மை 
யான ஓட்டுக்களால்‌ எதிரியை முறியடித்தார்‌. 


143 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 

 இங்கிலாக்லுக்காக யாரும்‌ சர்ச்சிலைப்‌ போல்‌ பாடுபட 
வில்லை? என்ற கயொதியைத்‌ தாம்‌ பதவி பெற்ற வெகு 
சொற்ப தினங்களுக்குள்‌ சம்பாதித்தார்‌. புதிய புதிய வெடி 
குண்டுகளைச்‌ சிருஷ்டிப்பதிலும்‌, அதன முறையில்‌ டாங்கு 
கனை உற்பத்தி செய்வதிலும்‌, அவற்றிற்குத்‌ தகுந்த நிபுணர்‌ 
களத்‌ தேடி அமர்த்துவதிலும்‌, எதிரியை முறியடிக்கத்‌ 
தஞ்ுந்த அதன சாதனங்களைக்‌ கண்டுபிடிப்பதிலும்‌ தம்‌ 
காலத்தைக்‌ கழித்துவந்தார்‌. முன்பு ஏற்பட்டது போல்‌ தம்‌ 
மீது எந்தப்‌ புகாரும்‌ ஏற்படாவண்ணம்‌ பல முக்கிய அங்‌ 
கத்தினர்களைக்‌ கொண்ட கமிட்டி யொன்றை ஏற்படுத்தி 
அதன்‌ மூலம்‌ எல்லாவற்றையும்‌ நடத்திவந்தார்‌, எந்த விஷயத்‌ 
திலும்‌ முன்னெச்சரிக்கையுடன்‌ தயாரா யிருந்துவரும்‌ 
இவர ஓப்பற்ற சாமர்த்தியத்தை ராணுவ உலகெங்கும்‌ 
மெச்சினர்‌. அமெரிக்கப்‌ படைகளுக்கு வேண்டிய சாத 
னங்களை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க சர்க்கார்‌ சர்ச்‌ 
இலக்கு ஒரு பெரிய அதிகாரத்தைக்‌ கொடுத்து, ஏராள 
மான திரவியத்தையும்‌ அவர்‌ கையில்‌ ஒப்புவித்து அவ்வப்‌ 
போது வேண்டியவற்றைச்‌ செய்யுமாறு கேட்டுக்‌ 
கொண்டனர்‌. 

வெடிமருந்து இலாக்காவை மட்டுமே கவனிக்காமல்‌, 
யுத்த களங்களுக்குச்‌ சென்று யுத்தத்துக்கு வேண்டிய 
வசதிகளை நேரிலேயே உணர்ந்து, விமானக்‌ கப்பலில்‌ 
இரும்பி வந்து, தக்க ஈடவடிக்கைகளை யெடுத்துக்கொள்‌ 
வதில்‌ சர்ச்சில்‌ எஈடுபட்டிருந்தார்‌. முற்பக லெல்லாம்‌ 
வெடிமருக்து இலாக்காவைக்‌ கவனிப்பார்‌; பிற்பகலில்‌ 
விமானமேறிப்‌ போர்முனைக்குச்‌ செல்வார்‌. விமானவ்‌ 
களில்‌ பறந்துகொண்டே யுத்தத்தின்‌ போக்கைக்‌ கவனித்‌ 


144 


மீண்டும்‌ பதவி பேறதல்‌: 


அக்கொண்டிருப்பரா. அவ்வப்போது சில குறிப்புகளை 
எழுதிக்கொள்வார்‌. இரவில்‌ வெகுநேரம்‌ விழித்திருர்‌த,. 
உலகினர்‌ அறியும்பொருட்டு யுத்த சம்பந்தமான பல: 
உண்மைகளை எழுஅவார்‌. யுத்தம்‌ முடியும்வரை, இவ்‌ 
வாறே தம்‌ நாட்களைக்‌ கழிக்கலானார்‌. 1918-ஆம்‌ வரு, 
ஷம்‌ மார்ச்‌ மாதத்தில்‌ ஜெர்மன்‌ படையின்‌ முன்னேற்றம்‌ 
வெகு அரிதமா யிருந்தது. எங்கும்‌ ஒரே பரபரப்பு... 
பீரிட்டனைக்‌ காக்கும்‌ பொறுப்பு ஒவ்வொருவருக்கும்‌ ஏற்‌: 
பட்டத. அந்த நெருக்கடியான சமயத்தில்‌ பிரிட்டன்‌ எங்‌: 
கும்‌ வேலைநிறுத்தம்‌ உண்டாயிற்று. தொழிலாளர்களின்‌ 
அட்டுழியங்களைச்‌ சொல்ல முடியாது. பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌: 
பயந்துவிட்டது, பார்த்தார்‌ சர்ச்சில்‌. பிரதம மந்திரியுடன்‌ 
கலந்து யோசித்தார்‌. தொழிலாளர்‌ கூட்டங்கள்‌ பலவற்‌: 
றைக்‌ கூட்டுவித்தார்‌. யுத்தத்தின்‌ பிறகு அவர்களுடைய 
கோரிக்கைகள்‌ கவனிக்கப்படு மென்று சொல்லிப்‌ 
பார்த்தார்‌. வேறு பல சாதுரியங்களைக்‌ கையாண்‌ 
டும்‌ பார்த்தார்‌. பலன்‌ ஏற்படவில்லை, தொழிலாளர்களுக்‌ 
குள்‌ பிளவு உண்டாக்கினார்‌. அறிக்கைகள்‌ பல விடுத்து, 
தொழிலாளர்கள்‌ அவரவர்‌ தொழிலைச்‌ செவ்வனே முறைப்‌ 
படி. செய்யாவிட்டால்‌ ராணுவத்தில்‌ சேரும்படி. பலவந்தம்‌. 
படுத்தப்படுவார்கள்‌ என்று ஒரு குண்டு போட்டார்‌ 
உடனே பலன்‌ கிடைத்தது. “பந்திக்கு முந்திக்கொள்‌,. 
படைக்குப்‌ பிந்திக்கொள்‌ ' என்ற பண்டைக்கால வழக்கம்‌: 
1918 - ஆம்‌ வருஷத்திலும்கூட இங்கிலாந்தி லிருக் துவந்த 
தென்று இதன்‌ மூலம்‌ தெரிகிறதல்லவா ? சர்ச்சில்‌ கை 
யாண்ட இந்த முறையினால்‌ ௮வர்‌ தொழிலாளர்களால்‌ 
வெறுக்கப்பட்டார்‌. அவர்‌ அதைப்‌ 'பொருட்படுத்தவில்லை. 


145 
சர்‌—10 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 

தேசத்துக்கேற்பட்ட மிகவும்‌ நெருக்கடியான நிலைமையின்‌ 
போது தம்‌ செல்வாக்கையா கவனிப்பார்‌ மகா தேசாபி 
மானியாயெ சர்ச்சில்‌ ? வெடிமருக்து இலாக்காவில்‌ வெகு 
மும்முரமாக வேலைகள்‌ கடந்தன. இவர்‌ என்ன மந்திர 
வரதியோ, அல்லது செப்பிடுவித்தைக்காரரோ 2? என்று 
பலர்‌ அதஇிசயிக்கும்படி யுத்தத்துக்கு வேண்டிய வெடி 
மருந்து முதலியவற்றைத்‌ தயாரித்தார்‌. ஜெர்மானியர்‌ 
1918-அம்‌ வருஷ முடிவில்‌ தோற்றுவிடுவார்க ளென்று 
முற்றிலும்‌ ஈம்புவதற்கு அறிகுறிகள்‌ ஏற்பட்டன. ஆனால்‌ 
சர்ச்லோ இந்த அறிகுறிகளை நம்பிச்‌ சும்மா இருப்பார்‌ 2 
1919-ஆம்‌ வருஷம்‌ யுத்தம்‌ நடர்தால்‌ அதற்கு வேண்டி 
யிருக்கும்‌ சாதனங்கள்‌ எவ்வளவோ அவ்வளவையும்‌ தயா 
ரித்து வைத்தார்‌. ராஜிப்‌ பேச்சு முடிச்‌. கையொப்பமிடும்‌ 
வரையில்‌ அவர்‌ ஊக்கத்தைக்‌ குறைக்கவே யில்லை. “நால்‌ 
கன்‌ தோற்றுகிட்டோம்‌. யுத்தத்தை நிறுத்துங்கள்‌ ? என்று 
ஜெர்மானியர்கள்‌ உலகறியும்படி அறிவித்த பிறகுதான்‌ 
அவர்‌ ஓய்வு எடுத்துக்கொண்டார்‌, யுத்தம்‌ நின்ற 1918 - 
அம்‌ வருஷம்‌, நவம்பர்‌ மாதம்‌ 11-ஆம்‌ தேதியன்று, 
சர்ச்சில்‌ ஜோராக உடைதரித்‌த, அருமையான கைத்தடி 
யொன்றைக்‌ கையீலேர்தி, வாயில்‌ ஒரு பெரிய சுருட்டைப்‌ 
பிடித்துக்கொண்டு, மோட்டார்‌ வண்டியில்‌ தம்‌ மனைவியார்‌ 
சதெம்‌ ஏறிக்கொண்டு, லாயிட்‌ ஜார்ஜின்‌ வீட்டுக்குப்‌ 
போய்‌, அவருக்குத்‌ தம்‌ வாழ்த்தைத்‌ தெரிவித்தார்‌. 
இவருக்கும்‌ லாயிட்‌ ஜார்ஜுக்கும்‌ 14 வருஷங்களுக்கு 
முன்பு ஏற்பட்ட கட்பு இன்று பன்மடங்கு அதிகரித்து 
இருவரும்‌ ஈட்பின்‌ உன்னத ஸ்தானத்தை அடைம்‌ 
தார்கள்‌. உலகின்‌ கநாலாபக்கங்களிலிருக்‌. தும்‌ இவர்‌ 


146 


மீண்டும்‌ பதவி பேறுதல்‌ 


களுக்கு வாழ்த்து மொழிகள்‌ வந்தன. சாச்சிலை 
கன்ஸர்வேடிவ்‌ களாட்ஸ்டன்‌ என்றும்‌, லாயிட்‌ ஜார்ஜை 
லிபரல்‌ டிஸ்ரேலி யென்றும்‌ அழைக்கலானார்கள்‌ உலகத்‌ 


தினர்‌. 


147 


13. இரட்டை இலாக்கா மந்தீரி 


ரசரங்க நிர்வாகத்தில்‌, மந்திரிகளில்‌ ஓவ்‌ 

[த்த தத்தமக்‌ கேற்பட்ட இலாக்காவே 
போதுமென்று உணர்வர்‌. அனால்‌, சர்ச்சில்‌ மட்டும்‌ 
அப்படிப்பட்ட ரகத்தைச்‌ சேர்த்தவரல்லர்‌. 

1910-ஆம்‌ வருஷம்‌ நடந்த தேர்தலுக்குப்‌ பிறகு 
1915-ல்‌ தேர்தல்‌ நடந்திருக்க வேண்டும்‌. மகா யுத்தத்தை 
முன்னிட்டு 1918 வரையில்‌ தேர்தல்‌ ஒத்திவைக்கப்‌ 
பட்டத. 1918-ஆம்‌ வருஷம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ பொதுத்‌ 
தேர்தல்‌ ஈடந்தஅ. டண்டீ தொகுதிக்கே மறுபடியும்‌ 
சர்ச்சில்‌ போட்டியிட்டார்‌, மகத்தான வெற்றி பெற்றார்‌, 
லாயிட்‌ ஜார்ஜ்‌ மந்திரி சபை அமைத்தார்‌. சர்ச்சில்‌, யுத்தக்‌ 
காரியதரிசியாகவும்‌, விமானப்‌ படை இலாக்கா மச்திரியாக 
வும்‌ நியமிக்கப்பட்டார்‌. 1918-ஆம்‌ வருஷம்‌ பிப்ரவரி 
மாதம்‌ ஸ்திரிகளுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட அ. ஆகவே, 
ஓட்டர்களின்‌ எண்ணிக்கையும்‌ உயர்ந்த து, 

தேர்தலுக்குப்‌ பிறகு சட்டசபை கூடிற்று, காப்டன்‌ 
வெட்ஜ்வுட்‌ பென்‌ என்பவர்‌ எழுக்து, சர்ச்சிலுக்கு இரண்டு 
இலாக்காக்களின்‌ பொறுப்பை அளித்தது பற்றி விவாதத்‌ 
தார்‌. ஆகாயப்‌ படை இலாக்காவின்‌ உதவிக்‌ காரியதரிசி 
யாய ஜெனரல்‌ லீ யென்பவர்‌ சர்ச்சின்‌ நியமனத்தைக்‌ 
கண்டித்து, தம்‌ பதவியை ராஜீசாமா செய்தார்‌. 

மோட்டார்‌ சவாரியில்‌ சர்ச்சிலுக்குப்‌ பெரிய இன்பம்‌ 
உண்டு. ௮௮ போலவே ஆகாயத்தில்‌ பறந்து செல்வதிலும்‌ 


148 


இரட்டை இலாக்கா மந்திரி 


அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. 1916-ஆம்‌ வருஷம்‌ முதல்‌ 11 
வருஷங்கள்‌ வரை விமானப்‌ போக்குவரத்து இலாக்காவில்‌ 
ஏதாவது ஒரு பதவியை வகித்துவந்தார்‌. முதன்‌ முதல்‌ 
1912-ஆம்‌ வருஷம்‌ அவர்‌ விமானமேறிச்‌ சென்றார்‌. மகா 
யுத்தத்தின்போது தம்‌ விமானத்தைத்‌ தாமே ஓட்டிக்‌ 
கொண்டிருந்தார்‌, 1918-ஆம்‌ வருஷம்‌ ஒரே தினத்தில்‌ இரு 
முறை அவருடைய விமானம்‌ கோளாறடைர்அவிட்ட அ. 
ஒருமுறை பிரிட்டிஷ்‌ கால்வாயைத்‌ தாண்டிச்‌ செல்லும்‌ 
போது விமானம்‌ பழுதுபட்டதால்‌, நல்ல வேளையாகச்‌ சமுத்‌ 
இரத்தில்‌ விழும்‌அ விடாமல்‌, பிரெஞ்சுக்‌ கரையைச்‌ சேர்ந்த 
விட்டார்‌. எவ்வளவோ முயன்றும்‌ அவரால்‌ “பைலட்‌ ' ஆக 
முடியவில்லை. விமானம்‌ பலமுறை தவறியதைக்‌ கண்டும்‌ 
அங்குமிங்கும்‌ பல விபத்துக்கள்‌ ஏற்படுவதைக்‌ கண்டும்‌, 
விமானத்தில்‌ சாதாரணப்‌ பிரயாணியைப்‌ போல்‌ பிரயாணம்‌ 
செய்வதையும்‌ நிறுத்திவிட்டார்‌. எவ்வளவோ பெரிய 
தைரியசாலி யென்று அழைக்கப்படும்‌ சர்ச்சிலுக்குக்கூட 
ஆகாயமென்றால்‌ * காபரா தான்‌. 

யுத்தக்‌ காரியாலயத்தில்‌ அவர்‌ முதன்‌ முதல்‌ செய்யத்‌ 
தொடங்கிய வேலை ராணுவ பலத்தைக்‌ குறைப்பதே. 
யுத்தம்‌ நின்றுவிட்டதால்‌, சிப்பாய்க ளெல்லோரும்‌ வீட்டுக்‌ 
குப்‌ போய்ச்‌ சேரவேண்டு மென்று அடித்தக்கொண் 
டி.ருந்தனர்‌. ராணுவத்திலுள்ள கண்டிப்பும்‌, அதட்டலும்‌, 
மிரட்டலும்‌ அவர்களுக்கு இனிமேல்‌ பிடிக்குமா 2 எல்லோ 
ரும்‌ மூட்டைகளைக்‌ கட்டுவதற்குக்‌ காத்துக்கொண்டிரும்‌ 
தனர்‌, உத்தரவு வேண்டாமா? அதற்குத்‌ தாமதம்‌ 
ஏற்பட்டது. ராணுவத்தில்‌ குழப்பங்களும்‌, கலவரங்களும்‌ 
ஏற்பட்டன. இவற்றை வளர விடுவதில்‌ சர்ச்சிலுக்கு 


149 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


விருப்பமில்லை. நிதானமாகச்‌ சமாதானங்களை எடுத்துச்‌ 
சொல்லீ, சிப்பாய்களைக்‌ கட்டுப்பாட்டினின்றும்‌ விடுவிக்‌ 
கும்‌ பணியில்‌ தீவிரமாய்‌ இறங்கினார்‌. 1919-ஆம்‌ வருஷம்‌ 
பிப்ரவரி மாதம்‌ மான்செஸ்டரில்‌ ஒரு பொலக்‌ கூட்டத்தில்‌ 
பேசும்போது இப்பாய்களில்‌ முக்கால்‌ பாகத்தினர்‌ விரை 
வில்‌ விலக்கிவிடப்படுவார்க ளென்றும்‌, கைப்பற்றிய பிரதே 
சங்களைப்‌ பாதுகாத்துவரும்‌ ராணுவப்‌ படையைச்‌ சேர்ந்த 
வர்களுக்கு முதலாளி வர்க்கத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ வேலை 
கொடுக்கத்‌ தயாரா யிருக்கவேண்டு மென்றும்‌ சொன்னார்‌. 
ரஷ்யாவின்‌ போல்ஷிவிக்‌ இயக்கத்தை அடக்குவதற்‌ 
காகச்‌ லெ படைகளைத்தான்‌ நிறுத்தி வைத்துக்கொள்ளப்‌ 
போவதாக உலவி வந்த பிரஸ்தாபத்தைக்‌ கண்டித்தார்‌. 
போல்ஷிவிஸத்தை முறியடிக்க வேண்டி பிரிட்டன்‌ கட்டுப்‌ 
பட்டிருக்கும்‌ சில விஷயங்கள்‌ சர்சசிலுக்குத்‌ தெரியாது. 
யுத்தக்‌ காரியாலயத்துக்கு வந்து உட்கார்ந்து பழைய 
கட்டுக்களைப்‌ புரட்டிப்‌ பார்த்ததில்‌, ரஷ்யாவின்‌ போல்‌ 
ஷிலிக்‌ இயக்கத்தை ஒடுக்குவதற்காக ராஜவிசுவாசிகளுக்கு 
உதலி செய்வதென்று பிரிட்டன்‌ கட்டுப்பட்டிருப்பதாகத்‌ 
தெரிந்தகொண்டார்‌. என்ன செய்வது? இவர்‌ இந்தப்‌ 
பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னரே யுத்த மந்தி 
ராலோசனை சபை இந்த மாதிரிக்‌ காரியத்தைச்‌ செய்து 
கிட்டது. யுத்த மந்திராலோசனை சபையில்‌ சர்ச்சிலுக்கு 
ஸ்தானம்‌ இடையாது. அந்தச்‌ சபையோ யுத்தக்‌ காரியா 
ஐயத்துக்குக்‌ கட்டுப்பட்டதல்ல. என்ன செய்வார்‌, 
பாவம்‌? பொதுக்‌ கூட்டத்தில்‌ தாம்‌ கொடுத்த வரக்குறு 
இக்கு மாறாக போல்ஷிலிக்‌ இயக்கத்தை ஓடுக்கக்‌ கடமைப்‌ 
பட்டிருக்கிறார்‌. யுத்த மந்திராலோசனை சடையோ சர்‌ 


150 


இரட்டை இலாக்கா மந்திரி 


வாதிகாரம்‌ படைத்தது. இதன்‌ சர்வாதிகாரத்தை ஓடுக்கி 
விடவேண்டு மென்ற நிபந்தனையின்‌ பேரில்தான்‌ இவர்‌ 
மந்திரிப்‌ பதவியை ஒப்புக்கொண்டார்‌. எனினும்‌, அது 
நினைத்தவுடன்‌ செய்துவிடக்கூடிய காரியமன்று. 

ரஷ்யா விஷயத்தில்‌ தலையிட இவருக்கு முதலில்‌ விருப்ப 
மில்லை. இந்த விஷயத்தைப்‌ பற்றி பாரிஸிலுள்ள சுப்ரீம்‌ 
கவுன்சிலில்‌ வீவாதித்துத்‌ தீரவேண்டு மென்று பிடிவாதம்‌ 
செய்து, அதன்படி விவாதிக்கப்பட்டது. யுத்தத்தில்‌ 
வெற்றி பெற்ற நேச தேசங்களின்‌ பிரதிநிதிகளைக்‌ கொண்ட 
இந்த சுப்ரீம்‌ கவுன்சிலும்‌, ரஷ்யப்‌ புரட்சி இயக்கத்தைக்‌ 
கட்டாயம்‌ அடக்கிவிடத்தான்‌ வேண்டு மென்று தர்‌ 
மானித்துவிட்டது. சர்ச்சலும்‌ கட்டுப்பட வேண்டிய 
தாயிற்று, இந்த விஷயங்களை விபரமாகத்‌ தெரிந்து 
கொள்ளாத பொதுஜனங்கள்‌ சர்ச்லெத்தான்‌ நிந்தித்தார்‌ 
கள்‌. விதியின்‌ விளையாட்டுக்க ளெல்லாம்‌ இப்படித்தானே ! 
: பழியோரிடம்‌ பாவமோரிடம்‌ ” என்பது கலியுகக்‌ 
கூற்றல்லவா 2 சுப்ரீம்‌ கவுன்சிலீன்‌ தீர்மானத்துக்குக்‌ 
கட்டுப்பட்ட பின்பு அதன்படி. நிறைவேற்றி வைப்பதற்கு 
வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்யத்‌ அணிந்தார்‌ சர்ச்சில்‌, 
அவர்‌ பிரதம மந்திரியா யிருந்திருந்தால்‌ ரஷ்யாவின்‌ புரட்டு 
இயக்கத்தை முற்றிலும்‌ ஓடுக்கியிருப்பார்‌. ஏற்கனவே, 
ஆர்ச்சேஞ்சல்‌, காக்கஸஸ்‌, சைபீரியா முதலிய முக்கிய 
ஸ்தலங்களில்‌ பிரிட்டிஷ்‌ சைனியங்கள்‌ முகாமி லிருக்ததால்‌ 
ரஷ்ய இயக்கத்தை முதியடித்‌ திருக்கலாம்‌. 

லாயிட்‌ ஜார்ஜுக்கு அபிப்பிராயம்‌ வேறு விதமா 
யிருந்தது. ஏற்கனவே, போல்ஷிவிக்‌ இயக்கத்தின்‌ காற்று 
இங்லொர்துக்கும்‌ அடித்து, போல்ஷிவிக்‌ இயக்கத்துக்கு 


151 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


அதரவு கொடுக்கும்‌ கட்சியினர்‌ பலர்‌ இருந்தனர்‌, லெனி 
அம்‌, லீட்வினபும்‌ பெரிய ராஜதந்திரிகள்‌. தங்கள்‌ பிர 
சாரத்தாலும்‌ வேறு பல கட்டுப்பாடுகளாலும்‌, தங்கள்‌ 
இயக்கம்‌ புரட்‌ இயக்கமல்ல வென்றும்‌, ரஷ்யாவில்‌ ஒற்‌ 
அமை ஏற்படுத்தி நல்ல முறையில்‌ ஆட்‌ நடத்து 
வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்து வருவதாகவும்‌ 
உலகம்‌ நம்பும்படி பிரசாரங்கள்‌ செய்துவந்தனர்‌. பல 
தேசத்தவரும்‌ இதை நம்பினர்‌. யுத்தத்திற்குப்‌ பிறகு 
ஏற்பட்டிருந்த பல உள்நாட்டு நெருக்கடி.களுக்‌ 
இடையே ரஷ்ய இயக்கத்தில்‌ தலையிடுவது லாயிட்‌ ஜார்‌ 
ஜுக்கு உ௫தமரகத்‌ தெரியவில்லை. அனால்‌ சர்ச்சிலுக்கு 
மட்டும்‌ லெனின்‌, டி.ராட்ஸ்கி முதலியவர்களை நம்ப முடிய 
வில்லை. புரட்சி இயக்கம்‌ உலகெங்கும்‌ பரவி, பெரியதோர்‌ 
பிரளயமே ஏற்பட்டுவிடப்‌ போவதாக அவர்‌ எண்ணிய 
தற்குச்‌ சான்றாக, பிரிட்டனிலேயுள்ள அபேதவாதிகளும்‌ 
இன்னும்‌ பலரும்‌ பிரிட்டிஷ்‌ ராணுவத்தைக்‌ கலைப்பதற்கு 
அரேக முறைகளைக்‌ கையாண்டு வந்தனர்‌. இவர்களுக்குச்‌ 
ஒல பத்திரிகைகளின்‌ அதரவும்‌ இரும்‌அவந்தது. ஆகவே, 
லாயிட்‌ ஜார்ஜின்‌ அபிப்பிராயத்தக்கு மாறாக, ரஷ்யப்‌ 
புரட்ட இயக்கத்தை வேரறுத்துவிடத்‌ அணிந்‌, ரஷ்யாவி 
லிருந்த பிரிட்டிஷ்‌ தளபதி ஜெனரல்‌ டெனிக்கின்‌ என்பவர்‌ 
வசம்‌, மகா யுத்தத்தின்‌ பிறகு மிஞ்சிய சுமார்‌ 70 கோடி 
பவன்‌ மதிப்புள்ள வெடி மருந்து பீரங்கி முதலியவற்றை 
ஓப்புவித்தார்‌. இத்தகைய பிரிட்டிஷ்‌ சாகசங்களை ஏற்‌ 
கனவே எறநிர்பார்த்திருந்த லெனினிடம்‌ இந்த ஐம்பங்க 
ளெல்லாம்‌ பலிக்கவில்லை. அகையால்‌ சர்ச்சிலின்‌ அடுக்கை 
எல்லோரும்‌ கண்டித்த நிந்தித்ததுடன்‌ அவரைத்‌ அன்புத்‌ 


152 


இரட்டை இலாக்கா மந்திரி 


தவும்‌ முற்பட்டனர்‌. லாயிட்‌ ஜார்ஜோ புரட்சி இயக்கத்தின்‌ 
நோக்கங்களை நன்றாக உணரவில்லையாம்‌. 1919-ஆம்‌ வருஷம்‌ 
நவம்பர்‌ மாதத்தில்‌ காமன்ஸ்‌ சபையீல்‌ அவர்‌ பேசும்போது, 
மகா யுத்தத்தின்போஅ போல்ஷிவிக்‌ இயக்கத்தார்‌ நமக்குப்‌ 
பல வழிகளில்‌ இடையூறுகள்‌ இயற்றி வந்ததையும்‌, அந்தச்‌ 
சமயங்களில்‌ வெள்ளை ரஷ்யர்கள்‌ நமக்கு அதரவு 
அளித்து வந்ததையும்‌ நாம்‌ மறக்காமல்‌ அவர்களுக்குப்‌ பிரதி 
உபகாரம்‌ செய்யக்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌. எனினும்‌, 
நாம்‌ இந்த விஷயத்தில்‌ முக்கியமாகக்‌ கவனிக்கவேண்டிய 
அம்சங்கள்‌ இரண்டு உண்டு. ஜெனரல்‌ டெனிக்கனுடைய 
கோக்கங்கள்தான்‌ அவை. முதலாவது என்னவென்றால்‌, 
ரஷ்ய போல்ஷிவிக்‌ இயக்கத்தை முறியடித்து நல்ல அர 
சாங்கத்தை நிலைநிறுத்த வேண்டும்‌ என்பது, இந்த 
நோக்கத்தில்‌ நம்‌ எல்லோருடைய அனுதாபமும்‌ அவருக்‌ 
குக்‌ கடைக்கும்‌. ஆனால்‌ அவருடைய இரண்டாவது 
நோக்கம்தான்‌ நமக்குப்‌ பிடிக்கவில்லை. கம்‌ லட்சியத்‌ 
அக்கே மாறானது அந்த நோக்கம்‌. அதென்னவென்றால்‌ 
ரஷ்யர்களிடம்‌ ஒற்றுமையை நிலைகிறுத் துவது, பிரிட்டிஷ்‌ 
சாம்ராஜ்யத்‌. துக்கு இது உயர்ந்ததா என்று கான்‌ சொல்‌ 


வதற்கல்லை. என்‌ கட்சியைச்‌ சேராத மகானான லார்ட்‌ 
பீக்கன்பீல்டு நமக்கு ஏற்கனவே ஓர்‌ எச்சரிக்கை கொடுத்‌ 
திருக்கிறார்‌. “ பிரம்மாண்டமான, எவ்விதமான எதிர்ப்‌ 


பையும்‌ தகர்த்தெறியத்‌ தகுந்த, நரம்புகளை விறைக்கச்‌ 
செய்யும்‌ பெரிய பணி மலையைப்‌ போல, ரஷ்ய போல்ஷிவிக்‌ 
இயக்கத்தின்‌ வேகம்‌ பாரசீகம்‌, ஆப்கானிஸ்தானம்‌, 
இந்தியா முதலிய இடங்களைத்‌ தாக்கக்கொண்‌ டிருக்றெது, 
பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌ திணறிப்‌ போய்விடும்படி அரிதமாய்‌ 


153 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


முன்னேறிப்‌ போய்க்கொண்டிருக்கிறது '” என்று அவர்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. இதை நாம்‌ கவனிக்கவேண்டும்‌. 
சஷ்யர்களஞக்குள்‌ ஒற்றுமை ஏற்பட்டால்‌ நம்‌ பாடு என்ன 
வாகும்‌ 2* என்று சொன்னார்‌. இந்த முக்கியமான 
பேச்சை போல்ஷிவிக்‌ இயக்கத்தார்‌ டெனிக்கின்‌ 
படைகளுக்கு ஒலிபரப்புக்‌ கருவியின்‌ மூலம்‌ தெரிவித்தனர்‌. 
அவ்வளவுதான்‌. 70 கோடிப்‌ பவுன்‌ பெருமானமுள்ள 
யுத்த தனவாடங்களும்‌, டெனிக்கனுடைய ஜம்பமும்‌ 
ஓழிந்தன. 

லாயிட்‌ ஜார்ஜின்‌ இந்தப்‌ பேச்சினால்‌ விளைந்த கேட்‌ 
டைப்‌ பற்றி 1920-ஆம்‌ வருஷம்‌ ஜனவரி மாதத்தில்‌ சண்டர்‌ 
லாந்தில்‌ ஈடந்த பொதுக்‌ கூட்டமொன்றில்‌ சர்ச்சில்‌ பேசு 
கையில்‌, ' உலக சரித்திரத்திலேயே கண்டிராத அட்டகாசங்‌ 
களை யெல்லாம்‌ இப்போது ரஷ்யாவில்‌ காண்கிறோம்‌. மனைவி 
மக்களைக்‌ கொல்வதும்‌, சொத்துக்களைக்‌ கொள்ளையடிப்‌ 
பம்‌ ரஷ்யாவில்‌ சர்வ சாதாரணமாய்‌ ஈடக்துவருகன்‌ றன. 
யாராவது ஒருவன்‌ இந்த அநியாயங்களைக்‌ கண்டித்தால்‌ 
அவனைத்‌ தேசத்துரோகி யென்று அழைக்கின்றனர்‌. 
ரஷ்யாவின்‌ பழைய நிலைமையைப்‌ பற்றி நினைக்கும்போது 
என்‌ மனது பதைபதைக்கெது, மகா உன்னத ஸ்திதியி 
லிருந்துவந்த தேசம்‌, வெளி நாடுகளின்‌ உதவியை எதிர்‌ 
பார்க்காமல்‌ சுயேச்சையாய்த்‌ தனக்கு வேண்டிய உணவுப்‌ 
பொருள்களை உற்பத்தி செய்‌ தகொண்டு கெளரதையுடனிருச்‌ 
த௮ மல்லாமல்‌, உலகெங்கும்‌ உணவுப்‌ பொருள்களை விற்‌ 
பனைக்கு ௮னுப்பிக்கொண்டிருந்த தேசம்‌. வனப்பிலும்‌, 
அறிவிலும்‌, செல்வாக்‌கலும்‌ உயாந்த தேசம்‌, இப்போது 
என்ன கேவலமான நிலைமைக்கு வம்அவிட்ட அ பாருங்கள்‌ ! 


124 


இரட்டை இலாக்கா மந்திரி 


வறுமைப்‌ பேய்‌ தலைவிரித்‌ தாடுகிறது. மக்களெல்லோரும்‌ 
உணவுக்குத்‌ திண்டாடுகிறார்கள்‌. ஏன்‌ ? உணவுப்‌ பொருள்‌ 
கள்‌ அந்தத்‌ தேசத்தில்‌ இல்லாத காரணத்தினாலன்று. 
லெனின்‌, டிராட்ஸ்கி முதலியவர்களின்‌ அர்க்குணங்களி 
னாலேயே இந்த விபரீதங்கள்‌ அற்பட்டிருக்கின்றன. 
மானிட சமூக வளர்ச்சிக்கும்‌, பொருளாதார வளர்ச்சிக்‌ 
கும்‌ ஏதுவாயிருந்த சாதனங்களும்‌, தொழிலாளிகளுக்கும்‌ 
முதலாளிகளுக்கும்‌ இருந்த பரஸ்பர ஒற்றுமையும்‌, கிராமங்‌ 
களுக்கும்‌ ஈகரங்களுக்கும்‌ இருந்த போக்குவரத்து சாதனங்‌ 
களும்‌ தகர்த்தெறியப்பட்டன. போல்ஷிவிக்‌ லட்சியம்‌ 
கைகூடும்‌ பொருட்டு எங்கு பார்த்தாலும்‌ கலகங்களை 
ஏற்படுத்தியிருக்கறார்கள்‌. ரஷ்ய மக்களுக்கு விமோ 
சனமே கிடைக்காதபடி. தேசமெங்கும்‌ ஒரே பாழாய்க்‌ 
இடக்றெது,” என்று மிகுந்த கவலையுடன்‌ கூறினார்‌. மீண்டும்‌ 
பேசுகையில்‌, 4 தொழிற்‌ கட்சியினரும்‌ அபேதவாதிகளும்‌ 
ரஷ்ய இயக்கத்துக்கு ஆதரவு காட்டி வருவதால்‌, தொழிற்‌ 
கட்சியினர்‌ மந்திரி சபை அமைக்க முடியாதபடி. நாம்‌ பார்த்‌ 
அக்கொள்ள வேண்டும்‌. தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு, மர்‌ 
தரி சபை அமைக்கத்‌ தகுந்த பலமில்லாவிட்டால்‌, இப்‌ 
பொழுஅ இரும்‌ அவரும்‌ கூட்டு மந்திரி சபையே அதிகாரத்‌ 
தில்‌ இருந்து வருவது மிகவும்‌ உசிதம்‌ ? என்று சொன்னார்‌. 
சர்ச்சிலின்‌ அடுக்கான இந்த மொழிகளைக்‌ கண்டித்து, 
தொழிற்கட்சியினரும்‌ அபேதவாதிகளும்‌ அவருக்குச்‌ 
சகிக்க முடியாத கஷ்டங்களைக்‌ கொடுத்துவந்தனர்‌. இவற்‌ 
றிற்கெல்லாம்‌ அவர்‌ அஞ்சவில்லை, 

போல்ஷிவிக்‌ இயக்கத்தின்‌ மிருகத்‌ தன்மையைப்‌ 
பற்றி சர்ச்சில்‌ பல பத்திரிகைகளுக்குக்‌ கட்டுரைகள்‌ எழு 


155 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


திய வண்ண மிருந்தார்‌. லெ கட்டுரைகளில்‌, 6 போல்ஷிவிக்‌ 
இயக்கம்‌ மேற்கு ஐரோப்பாவில்‌ பரவ ஆரம்பித்தால்‌ 
ஜெர்மனி எதிர்த்து கிற்குமென்றும்‌, போல்ஷிவிக்‌ இயக்கம்‌ 
உலகெக்கும்‌ பரவுவதற்கு ஏதுவாகவும்‌, ஜெர்மனியை நடு 
நிலமை வூக்கும்படி. செய்வதற்காகவும்‌ இழக்கு பிரஷ்‌ 
யாவை ரஷ்யா அக்ரமித்துக்கொண்டால்‌, போலந்மும்‌ 
மீரிட்டனும்‌ ஜெர்மனியின்‌ பக்கம்‌ சேரும்‌ என்றம்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. போல்ஷிலிக்‌ இயக்கத்துக்கு ஆதரவளித்த 
ஆக்கிலேயர்களில்‌ பலர்‌ ஒன்றுசேர்ந்து சர்ச்சிலைக்‌ கண்டல்‌ 
செய்வதற்காக, போல்ஷிவிக்‌ பட்டமொன்றை அவருக்கு 
அளித்தனர்‌. 

சர்ச்சிலும்‌ லார்ட்‌ பெர்க்கன்றெட்டும்‌ எவ்வளவோ 
அஆட்சேபித்தும்‌ கேளாமல்‌, லாயிட்‌ ஜார்ஜும்‌ மந்திரி 
சபையும்‌ போல்ஷிவிக்‌ இயக்கத்தாரை ரஷ்ய அரசாங்‌ 
கத்தாரென்‌அ கெளரவப்படுத்தி, அந்த ரஷ்ய அரசாங்கத்‌ 
அடன்‌ ஒரு வியாபார ஒப்பந்தமும்‌ செய்து கையொப்பம்‌ 
இட்டுவிட்டனர்‌. இதன்‌ விளைவாக பிரிட்டனிலும்‌ போல்‌ 
ஷிலிக்‌ இயக்கம்‌ தலைவிரித்‌ தாடலாயிற்று, இதன்‌ தொந்தர 
வுகள்‌ காருக்கு காள்‌ அதிகரிக்கவே, 6-வருஷங்களுக்குப்‌ 
பிறகு, இந்த இயக்கத்தைச்‌ சேர்ந்த உத்தியோகஸ்தர்‌ 
களை யெல்லாம்‌ வேலையிலிருந்து நீக்கவிட்டனர்‌. 

பிரிட்டிஷ்‌ படைகளைக்‌ கலைத்து, சப்பாய்களைப்‌ பிரித்‌ 
தப்புவதற்கு சர்ச்சில்‌ மிகவும்‌ கடினமாக வேலைபார்த்து 
வந்தார்‌. ரஷ்யாவைப்‌ பற்றிய விஜயம்‌ அதைவிடக்‌ கடின 
மான௮. அனால்‌ இவை யெல்லாவற்றையும்‌ விடக்‌ கடின 
மான வேலையில்‌ இவருடைய கவனத்தை முற்றிலும்‌ 
செலுத்த வேண்டியதாயிற்று, வெர்ளேல்ஸ்‌ ஓப்பந்தப்படி. 


156 


இரட்டை இலாக்கா மந்திரி 


இராக்‌ பிரதேசத்தை அ௮ளும்‌ பொறுப்பு பிரிட்டனுக்கு ஏற்‌ 
பட்டுவிட்டது. ஏராளமான பிரிட்டிஷ்‌ சைனியங்கள்‌ அந்தப்‌ 
பிரதேசத்தில்‌ வைக்கப்பட்டன. நிர்வாகச்‌ செலவு மட்டும்‌ 
வருஷத்திற்கு 4 கோடிப்‌ பவுன்‌ வரையில்‌ ஏற்படும்‌, பொது 
ஜனங்களிடத்தில்‌ அமைதியே கிடையாது, இந்தச்‌ சங்க 
டத்தை நிவர்த்திப்பது சர்ச்சிலைப்‌ பொறுத்தது. என்ன செய்‌ 
வார்‌, பாவம்‌? ராணுவப்‌ படைகளைக்‌ குறைக்கவே கூடாது. 
செலவும்‌ சருங்கவேண்டும்‌. அவர்‌ லாயிட்‌ ஜார்ஜிடம்‌ 
போனார்‌. * மத்திய கிழக்கு” இலாக்கா” என்ற ஒரு புது 
இலாக்காவைச்‌ சிருஷ்டிக்க வேண்டுமென்று கேட்டார்‌. 
இது என்ன, நினைத்ததும்‌ செய்தவிடக்கூடிய காரியமா ? 
காலதாமதம்‌ ஏற்பட்டது. யுத்தக்‌ காரியாலயத்துக்கே எப்‌ 
போதும்‌ இந்தச்‌ சங்கடம்தான்‌, - சர்ச்சில்‌ அதுவரையில்‌ 
காத்துக்கொண்டிருப்பவரா? 1920-ஆம்‌ வருஷ முடிவில்‌ 
கலோனியல்‌ ஆபீசுக்குள்‌ போனார்‌. * மத்திய ழக்கு. 
இலாக்கா "வை ஸ்தாபித்தார்‌, இந்த இலாக்காவின்‌ ஆதரவில்‌ 
1921-ஆம்‌ , வருஷ ஆரம்பத்தில்‌ கெய்ரோவில்‌, இராக்‌ 
விஷயமாகப்‌ பேசுவதற்கென்அ, சிவில்‌ அதிகாரிகளும்‌ மிலி 
டெரி அதிகாரிகளும்‌ கூடினார்கள்‌. இந்தக்‌ கூட்டத்தை 
நடத்திவைக்கும்‌ பொருட்டு சர்ச்சில்‌ கெய்ரோவுக்கு வந்து 
சேர்ந்தார்‌. கலனல்‌ லாரன்ஸ்‌ என்பவரின்‌ அரிய உதவி 
களைக்‌ கொண்டு பிரமாதமான ஓர்‌ திட்டத்தை வகுத்தார்‌. 
சர்க்காரையும்‌ ஜனங்களையும்‌ பாதிக்காதபடி மிகவும்‌ சாமர்த்‌ 
இதயமாக நிர்வாகத்‌ திட்டத்தை ஏற்படுத்தினார்‌. இவருடைய 
சாமார்த்தியத்தைப்‌ பிரமாதமாக வேறொரு அறையிலும்‌ 
காட்டியிருக்றொர்‌. அதாவது, இராக்கிலீருந்த பிரிட்டிஷ்‌. 
அருப்புகளை நீக்கிவிட்டு , அவற்றிற்குப்‌ பதிலாக அவர்‌. 


157 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


விமானப்‌ படைகளை அமர்த்தியதின்‌ பலனாக நிர்வாகச்‌ 
செலவு 40 கோடி பவுனிலிருக்து 5 கோடி பவுனுக்கு 
இறங்கிவிட்டது. இந்த ஏற்பாடானது அநேக விதத்தில்‌ 
௮னுகூலங்‌ கொடுத்ததுமன்றி இராக்கின்‌ நிர்வாகம்‌ 
தாளுக்கு காள்‌ உன்னத நிலைமைக்கு வந்ததற்குக்‌ காரணமா 
யும்‌ இருந்தது, சர்ச்சில்‌ வகுத்த இந்தத்‌ திட்டத்தை 
இன்றைத்‌ தேதிவரை யாரும்‌ மாற்றியமைக்கத்‌ அணிய 
வில்லையாம்‌. அப்படி மாற்றி அமைப்பதற்கு அவசியமும்‌ 
அஏற்படவில்லையாம்‌. 

இவர்‌ கெய்ரோவிலிருந்த சமயம்‌, பிரிட்டிஷ்‌ மந்திரி 
சபையில்‌ சல மாறுதல்கள்‌ ஏற்பட்டன. போனர்லா என்‌ 
பவர்‌ மந்திரிப்‌ பதவியிவிரும்‌ து விலகிக்கொண்டதால்‌ மந்திரி 
சபை தருத்தியமைக்கப்பட்ட அ. சர்ச்சில்‌ குடியேற்றநாட்டு 
மந்திரியானார்‌. ஆப்பிரிக்காவிலிருந்த பிரிட்டிஷ்‌ நாடுகளில்‌ 
பற்பல £ர்திருத்தங்கள்‌ செய்துவிட்டு, அவர்‌ கவனத்தை 
அயர்லாந்து விஷயத்தில்‌ செலுத்தலானார்‌. அயர்லாந்தின்‌ 
சின்மீன்‌ இயக்கத்தினருடன்‌ சமரசப்‌ பேச்சு நடத்தியதில்‌ 
பெரும்‌ பல்கு இவரைச்‌ சேர்ந்தது, அயர்லார்துக்குக்‌ குடி 
யரசு வழங்கும்‌ விஷயத்தில்‌ நடந்த முன்னேற்பாடுகள்‌ எல்‌ 
லாம்‌ அவருடைய வீட்டிலேயே நடந்தன, அவர்‌ வீட்‌ 
ஓற்கே ஸின்பீன்‌ இயக்கத்தினர்‌ வந்து உண்டு பேசிக்கொண் 
டிருர்தார்கள்‌. ஒரு சமயம்‌, போஜனம்‌ முடிந்த பிறகு, ஸின்‌ 
மீன்‌ இயக்கத்தின்‌ தலைவரான மைக்கேல்‌ காலின்ஸ்‌ என்ப 
வர்‌, ₹ என்னை உயிருடனாவது சவமரகவரவது கொண்டுவரு 
பவருக்கு 10,000 பவுன்‌ இனாம்‌ என்று பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
விளம்பரப்‌ படுத்தியிருந்ததே!' என்று புகார்‌ கூறினார்‌. 
உடனே சர்ச்சில்‌ எழுந்து சென்று, சட்டம்‌ போடப்பட்ட 


158 


இரட்டை இலாக்கா மந்திரி 


படமொன்றை எடுத்துவந்தார்‌. அதில்‌ பின்வருமாறு ௮௪௫ 
டப்பட்டிரும்தது: “போயர்‌ சர்க்காரின்‌ அறிக்கை : உயி 
ருடனாவ.து சவமாகவாவது....... வின்ஸ்டன்‌ சாச்சலைக்‌ 
கொண்டுவந்து ஒப்புவிப்பவருக்கு 25 பவுன்‌ இனாம்‌ '. இதை 
மைக்கேல்‌ காலின்ஸுக்குக்‌ காட்டி, 6 தொகையைப்‌ பார்த்‌ 
தீர்களா £ உங்கள்‌ தலைக்கு 10,000 பவுன்‌! என்‌ தலைக்கு 
25 பவுன்தான்‌. யாருடைய தலைக்கு மதிப்பு அதிகம்‌ 2? 
என்று சொல்லி எல்லோரையும்‌ ஈகைக்கவைத்துச்‌ சமா 
தானம்‌ செய்தார்‌. அயர்லாக்துக்குக்‌ குடியரசு வழங்யெ 
ஒப்பந்தத்தில்‌ கையொப்பமிட்டவர்களில்‌ சர்ச்சிலும்‌ ஒரு 
வர்‌. இந்த ஒப்பந்தத்துக்கு இரண்டு மாதங்களுக்குப்‌ பிறகு 
இரண்டு ஐரிஷ்காரர்களால்‌ ஸர்‌ ஹென்ரி வில்ஸன்‌ என்ற 
தளபதி லண்டன்‌ நகரத்தில்‌ கொல்லப்பட்டார்‌. கொலை 
யாளிகளைக்‌ கண்டுபிடித்து, தக்க தண்டனை விதித்து, இனி 
மேல்‌ அவ்வாறு ஈடக்காமலிருக்கும்படி. பார்த்துக்‌ 
கொள்ளவேண்டிய பொறுப்பு அயர்லாந்தின்‌ குடியரசைச்‌ 
சார்ந்ததென்றும்‌, இந்தச்‌ சம்பவமானது ஒப்பந்தத்‌ இட்டங்‌ 
களுக்கு நேர்‌ விரோதமான தென்றும்‌ சர்ச்சில்‌ சட்டசபை 
யில்‌ கர்ஜித்தார்‌. 


14. ஓய்வும்‌ சாந்தியும்‌ 


1922.3 வருஷம்‌ அக்டோபர்‌ மாதத்தில்‌ கன்ஸா்‌ 
வேடிவ்‌ கட்சியின்‌ முக்கியக்‌ கூட்டமொன்று 

சர்ச்சிலின்‌ விட்டில்‌ கூடிற்று, லார்ட்‌ கர்ஸான்‌, லார்ட்‌ 
பெர்க்கென்ஹெட்‌, ஆஸ்டின்‌ சேம்பர்லீன்‌ முதலிய முக்‌ 
இய பிரமுகர்கள்‌ எல்லோரும்‌ லாயிட்‌ ஜார்ஜின்‌ லிபரல்‌ 
கட்சியுடன்‌ கூட்டு மக்திரி சபை அமைக்கும்‌ விஷயத்தில்‌ 
தங்கள்‌ சம்மதத்தைத்‌ தெரிவித்தனர்‌. சில உபதேர்‌ 
தல்கள்‌ கடைபெறவிருந்த தொகுதிகளுக்குப்‌ போய்‌, 
பொதுக்‌ கூட்டங்களில்‌ பேசு, ஓட்டர்களின்‌ ஆதரவைக்‌ 
கூட்டு மந்திரி சபைக்குச்‌ சாதகமாகப்‌ பெறவேண்டு 
மென்௮ ஏற்பாடு செய்திருந்தார்‌ சர்ச்சில்‌, அனால்‌ அது 
கைகூடகில்லை. சர்ச்சில்‌ வியாதி வாய்ப்பட்டார்‌. அத 
ஓல்‌ கியூபோர்ட்‌ தொகுதியின்‌ உபதேர்தலில்‌, கூட்டு 
மந்திரி சபை அமைப்பிற்குப்‌ பாதகமாயிருந்த ஒரு 
கன்ஸர்வேடிவ்‌ கட்சிக்காரர்‌ தேோந்தெடுக்கப்பட்டார்‌. 
லார்ட்‌ கர்ஸானும்‌ தம்‌ வாக்கை மீறி லாயிட்‌ ஜார்‌ 
ஜுக்குப்‌ பாதகமாய்‌ உழைக்கலானார்‌. பொதுத்‌ தேர்தல்‌ 
தடச்த௮, கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினர்‌ பெரும்பான்மை 
யோர்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌. லாயிட்‌ ஜார்ஜும்‌ சர்ச்‌ 
இலம்‌ வீழ்ந்தனர்‌. போனர்லாவும்‌, ஸ்டான்லி பால்டு 
லிலும்‌ கன்ஸர்வேடிவ்‌ மந்திரி சபையை அமைத்தார்கள்‌. 
சர்ச்சிலுக்கு ஆபரேஷன்‌ நடந்தது. ஆஸ்பத்திரி 
யில்‌ ஒச்சையில்‌ இருந்ததால்‌ தேர்தல்‌ பிரசாரம்‌ செய்ய 


160 


ஓய்வும்‌ சாந்தியும்‌. 
முடியவில்லை, எந்தெந்த நூதன முறைகளையோ கையாண்டு 
பார்த்தார்‌. தேர்தல்‌ தினத்தன்று அவரை ஓர்‌ ஆசனத்தில்‌ 
அமர்த்தி, டவுன்‌ ஹாலுக்குத்‌ தூக்கிக்கொண்டுபோய்‌ உட்‌. 
கார வைத்திருந்தனர்‌ அவருடைய சகாக்கள்‌. ஒன்றும்‌. 
பலிக்கவில்லை ; படுதோல்வி யடைந்தார்‌. 1900-ஆம்‌ வருஷ. 
முதல்‌ தொடர்ச்சியாகப்‌ பார்லீமெண்டு ௮ங்கத்தினரா யிருக்‌ 
தவர்‌, முதல்‌ தடவையாக இப்பொழுதுதான்‌ தோல்வி ' 
யடைதந்தார்‌. 
உடலைச்‌ சொஸ்தப்படுத்திக்கொள்ளவேண்டி. பிரான்ஸ்‌ 
தேசத்தின்‌ தென்புறத்திலுள்ள கானிஸ்‌ என்னுமிடத்திற்‌ 
குப்‌ போனார்‌. அங்கிருந்து பத்திரிகைகளுக்குப்‌ பற்பல: 
கட்டுரைகள்‌ எழுதி ஏராளமான பொருள்‌ சேகரித்தார்‌. 
ஒரு சமயம்‌ மிகவும்‌ வருத்தத்துடன்‌ ஒரு நண்பரிடம்‌. 
பேசிக்கொண்‌ டிருக்கும்போ௮, “என்ன செய்வது? 
முன்னால்‌ ஒரு சாய்வு நாற்காலியில்‌ உட்கார்ந்துகொண்டு 
தூங்குவதே என்‌ தொழிலாகிவிட்டஅ, அதிகார மில்லா 
விட்டால்‌ இந்த உலகத்தில்‌ உன்னால்‌ ஒன்றுமே செய்ய முடி. 
யாது, என்று சொன்னார்‌. அவருடைய கம்பீரமான 
மலர்ந்த முகமும்‌ மங்கலாயிற்று, கூனும்‌ விழுந்தது. முகத்‌ 
தில்‌ சுருக்கம்‌ கண்டுவிட்ட அ. வாழ்க்கையில்‌ அவருக்கு 
இன்பமே கிடையாஅ. 
முன்னொரு சமயம்‌, “லிபரல்‌ கட்சித்‌ தேர்தலில்‌ 
தோற்றுவிட்டால்‌, சட்டசபை வாழ்க்கையை விட்‌ 
டொழித்து என்‌ மூதாதையாகிய முதலாவது மார்ல்பரோ 
கோமானின்‌ வாழ்க்கைச்‌ சரித்திரத்தை எழுதத்‌ 
தொடங்குவேன்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌. அதை. 
இப்பொழுது நினைத்துக்கொண்டார்‌. ஏதாவது எழுதித்‌ 


161 


சர்‌—11 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


திரவேண்டு மென்ற முடிவுசெய்தார்‌, தம்‌ மூதாதையின்‌ 
சரிதத்தைவிட, மகா யுத்தத்தைப்பற்றி எழுதுவதே உத 
மென்று தீர்மானித்தார்‌. மகா யுத்தத்தின்‌ காரணங்கள்‌, 
அதன்‌ நிகழ்ச்சிகள்‌, ௮வற்றில்‌ தாம்‌ எடுத்துக்கொண்ட 
பங்கு முதலியவற்றை விவரித்து எழுத ஆவல்‌ கொண்டு, 
அக்‌ கைங்கரியத்தை ஆரம்பித்தார்‌. முற்பகல்‌ முழுவதும்‌ 
எழுதுவது, பிற்பகலில்‌ சித்திரம்‌ வரைவது, மாலையில்‌ ஏதா 
வது விளையாடுவது என்று ஏற்படுத்திக்கொண்டார்‌. 

மகர யுத்தத்தின்‌ முதல்‌ பாகம்‌ 1923-ஆம்‌ வருஷம்‌ ஏப்‌ 
ரல்‌ மாதம்‌ வெளிவந்தது. இரண்டாம்‌ பாகம்‌ அக்டோபரில்‌ 
வெளியாயிற்று, இதனால்‌ இவருக்கு 20,000 பவுனுக்குக்‌ 
குறையாமல்‌ கிடைத்தது. மூன்றாம்‌ பாகமும்‌, நான்காம்‌ 
பாகமும்‌ நான்கு வருஷங்களுக்குப்‌ பிறகு வெளிவந்தன. 
1906-ஆம்‌ வருஷம்‌ அவர்‌ தம்‌ தந்தையின்‌ சரிதத்தை வெளி 
யிட்ட பொழுது அவருடைய எழுத்து வல்லமையின்‌ இர்த்தி 
எங்கும்‌ பரவலாயிற்று. மகா யுத்தச்‌ சரிதையின்‌ முதல்‌ 
இரண்டு பாகங்களினால்‌, சரித்திரம்‌ எழுதவல்ல எழுத்தாளர்‌ 
களில்‌ உன்னத ஸ்தானம்‌ பெற்றார்‌. 

1928-ஆம்‌ வருஷ ஆரம்பத்தில்‌ தம்‌ தாய்நாடு இரும்பி 
வந்து, ஒரு புஅ வீடு வாங்கனொோர்‌. அதில்‌ தம்‌ நாட்களைக்‌ 
கழிக்கலானார்‌. வெளியில்‌ எங்கும்‌ விளையாடப்‌ போவ 
இல்லை, எந்கேரமும்‌, தம்‌ வீட்டுக்குப்‌ பின்புறமிருந்த 
பெரிய தோட்டத்திலும்‌ பொட்டலிலும்தான்‌ வேலை. 

தோட்டத்தில்‌ கொத்திக்கொண்டிருப்பதம்‌ புதிதாக 
ஏரிகளைத்‌ தோண்டுவதும்‌, கீர்விழ்ச்ககெளை உற்பத்தி செய்‌ 
வதும்தான்‌ இவருடைய பிரதான வேலைகள்‌. யாராவது 
இவரைப்‌ பார்ப்பதற்கு வந்துவிட்டால்‌, தொலைந்தது, வந்த 


162 


ஓய்வும்‌ சாந்தியும்‌ 
வரும்‌ இவருடன்‌ வேலை செய்யவேண்டியதஅதான்‌. கை 
களிலும்‌ உடுப்புக்களிலும்‌ சேற்றையும்‌ மண்ணையும்‌ பூசிக்‌ 
கொண்டு போகவேண்டி ஏற்படும்‌. முழங்கால்‌ ஆழத்திலா 
வ.து நின்றுகொண்டு தண்ணீரை அங்குமிங்கும்‌ பாய்ச்சி, 
அணைகளைக்‌ கட்டுவதிலும்‌, டார்டனெல்ஸைப்‌ போன்ற 
இடங்களை உண்டாக்குவதிலும்‌ இவருக்கு விசேஷ திருப்தி, 
வேலை செய்‌ அவிட்டுத்‌ தம்‌ வீட்டுக்குள்‌ நுழைந்தால்‌, இவர்‌ 
மனைவி அனுமதிக்கும்‌ வரையில்‌ வெளியில்‌ காத்துக்கொண் 
டிருப்பார்‌. சேற்றுடனும்‌ மண்ணுடனும்‌ வீட்டில்‌ நுழைம்‌ 
தால்‌, கண்ணாடி போன்ற தளங்களும்‌, மேஜை, நாற்காலி, 
சோபா முதலிய சாமான்களும்‌ கெட்டுப்போய்விடும்‌ 
அல்லவா? அவற்றையெல்லாம்‌ பத்திரிகைக்‌ காகிதம்‌ 
களைப்‌ போட்டு மூடி. பந்தோபஸ்து செய்யும்‌ வரையில்‌ 
இவர்‌ வெளியில்‌ காத்‌. தக்கொண்டி ருப்பார்‌. 
தோட்டத்தில்‌ வேலை செய்துகொண்டி ருக்கும்‌ போது 
இவரைக்‌ கவனித்தால்‌, பலங்‌ குன்றித்‌ தளர்ந்து போய்‌ 
விட்டாரென்று இவரைக்‌ குறைகூறுபவர்களை மடையர்க 
ளென்றே நினைக்க ஏற்படும்‌. இளம்‌ வயதிலேயே இவர்‌ தலை 
யில்‌ வழுக்கை ஏற்பட்டதாலும்‌, கூன்‌ விழுர்‌த விட்டதாலும்‌ 
இவர்‌ இன்னும்‌ கொஞ்ச காலந்தான்‌ ஜீவித்திருப்பார்‌ என்று 
பலர்‌ கருதினர்‌. ௮௮ முற்றிலும்‌ தவறு, இவருடைய 
சரிரக்‌ கட்டும்‌, பலமும்‌, ஊக்கமும்‌, தைரியமும்‌ சிறிதும்‌ 
குன்றவில்லை. ளொட்ஸ்டனும்‌, ஜெர்மன்‌ கெய்ளரும்‌ மரம்‌ 
வெட்டுவதில்‌ எவ்வளவு சுறுசுறுப்புடனும்‌ திடசாலிகளுமா 
யிருந்தனரோ, ௮.௮ போலவே இவரும்‌ மரங்களை வெட்டு 
வதில்‌ வெகு ஊக்கமும்‌ திடமும்‌ உள்ளவர்‌. மற்ற அறிஞர்‌ 
களைப்‌ போல்‌ இவரும்‌ இரவில்‌ வெகுதேரம்‌ வரையில்‌ ௬று 


163 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சுப்பா யிருக்துவிட்டு, காலையில்‌ ஆஅஅல்லஅ ஏழு மணிக்கு 
எழுர்‌௮அ, படுக்கையில்‌ படுத்தபடியே தினசரிப்‌ பத்திரிகை 
களைப்‌ படிப்பதும்‌, உத்தியோக தஸ்தாவேஜுகளைக்‌ கவ 
ணிப்பஅம்‌, தம்‌ காரியதரிசக்கு ஏதாவது வேலை கொடுப்பது 
மாகக்‌ காலங்‌ கழிப்பார்‌. இவர்‌ எப்பொழு.தும்‌ சுருட்டுப்‌ 
மீடித்துக்கொண்டுதான்‌ இருப்பாராம்‌. பெரிய சருட்‌ 
டெொன்‌.அ இவர்‌ வாயில்‌ இல்லாவிட்டால்‌ இவருக்குப்‌ பைத்தி 
யம்‌ பிடித்தது போலிருக்குமாம்‌. 

தந்தைக்கு இயல்பான வாஞ்சையிலும்‌, கணவனுக்‌ 
கேற்ற அன்பிலும்‌, சகோதரப்‌ பற்றிலும்‌, மைந்தனின்‌ 
கடமையிலும்‌ இவரிடம்‌ ஒரு குறைபாடும்‌ கண்டுபிடிக்க 
முடியாது. எவ்வளவு கடினமான வேலையில்‌ ஈடுபட்டிரும்‌ 
தாலும்‌, எவ்வளவு பெரிய ஆலோசனையில்‌ அழ்ந்திருந்தாலும்‌, 
விட்டில்‌ எங்கேயாவது குழந்தைகள்‌ ஓரே கலாட்டா 
செய்வதைக்‌ கேட்டால்‌, * குழந்தைகள்‌, குழந்தைகள்‌! கவனி 
யுங்கள்‌ | என்று கத்துவாரசம்‌. தோட்டத்துக்குப்‌ போய்க்‌ 
குழந்தைகளுடன்‌ விளையாடிக்கொண்டும்‌ இருப்பாராம்‌. 


164 


15. மீண்டும்‌ அரசியல்‌ போர்‌ 


ன்னதான்‌ சம்பவித்தாலும்‌, அரசியல்‌ பைத்தியம்‌ 

விட்டுவிடுமா ? 1923-ஆம்‌ வருஷம்‌ மே மாதம்‌ 
4-ஆம்‌ தேதியன்று லண்டனில்‌ ஒரு கூட்டத்தில்‌ பேசும்‌ 
போது, “கூட்டு மந்திரி சபை பதவி யிழந்ததிவிரும்து 
அபேதவாதக்‌ கட்சியின்‌ பலம்‌ நாளுக்கு நாள்‌ அதிகரித்துக்‌ 
கொண்டு வருவதாகவும்‌, ௮து கூடிய சீக்கிரம்‌ அதிகாரம்‌ 
வத்து, நாட்டுக்கே பெரிய கேட்டை விளைவிக்குமென்ப 
இல்‌ சந்தேகமில்லை யென்றும்‌ சொன்னார்‌. மேலும்‌ 
பேசும்போஅ, லிபரல்‌ கட்சியினரும்‌ கன்ஸர்வேடிவ்‌ 
கட்சியினரும்‌, மிதவாதக்‌ கொள்கை படைத்த கூட்டு மந்திரி 
சபையைச்‌ £ர்குலையச்‌ செய்து, தத்தமக்குள்ளே சிறு சிறு 
பிளவுகளை ஏற்படுத்திக்கொண்டதன்‌ காரணமாய்‌, அபேத 
வாதிகள்‌ தங்களுக்குள்ளே இரும்‌அவந்த வித்தியாசங்களை 
யெல்லாம்‌ மறந்‌,து எதிர்க்‌ கட்டிகளை முறியடிக்கும்‌ ஓரே 
நோக்கத்தைக்‌ கைக்கொண் டிருக்கின்றனர்‌. லிபரல்‌ 
கன்ஸாவேடிவ்‌ கட்டுகளுக்குள்‌ வேறுபாடும்‌ முரண்பாடும்‌ 
அதிகமாகக்‌ காணப்படவில்லை. எனினும்‌ ஆஸ்குவித்தைப்‌ 
போன்ற தீவிர லிபரல்‌ அங்கத்தினர்‌, *கன்ஸர்வேடிவ்‌ கட்சி 
யுடன்‌ ஒத்துழைப்பது மகா வெட்கக்கேடானது "' என்று 
சொல்லியிருக்கிறார்‌,. இவர்‌ சொல்லை நான்‌ ஈம்பவும்‌ 
இல்லை, இவரைப்‌ பின்பற்றவும்‌ கான்‌ தயாராயும்‌ இல்லை. 
இவர்‌ கூறுவது இவருக்கே விளங்குகஅிறதோ இல்லையோ 
என்று நான்‌ எண்ண வேண்டியிருக்கிறது. கன்ஸர்‌ 


165 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


வேடிவ்‌ கட்சியினரின்‌ ஆதரவு பெற்றே இவர்‌ சபைக்கு 
வந்திருக்கிறா ரென்‌௮ மறந்துவிட்டார்‌ போலும்‌. இவருக்கு 
ஆதரவளித்தவர்கள்‌ இவரை விரட்டியடிக்க வேண்டு 
மென்ன விரும்புகிறேன்‌. எதிர்க்‌ கட்யொயெ அபேதவாதக்‌ 
கட்சியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு லிபரல்‌ கட்சியினர்‌ 
லாயிட்‌ ஜார்ஜை வெளியேற்றப்‌ பார்க்கின்றனர்‌ ; கன்ஸர்‌ 
வேடிவ்‌ கட்சியினர்‌ லார்ட்‌ பெர்க்கன்ஹெட்டை விரட்டப்‌ 
பார்க்கின்றனர்‌,” என்று சொல்லி வருந்தினார்‌. அரசியல்‌ 
வாதிகளும்‌, பத்திரிகைகளும்‌ சர்ச்சிலின்‌ பேச்சைக்‌ கண்டித்‌ 
தனர்‌, பொழராமைக்காரரென்னம்‌, கலகக்காரரென்றும்‌ 
கூறினர்‌. இவருடைய ஊழல்களை யெல்லாம்‌ காட்டிப்‌ 
பிரசாரம்‌ செய்யவும்‌ ஆரம்பித்தனர்‌, இவர்‌ மேற்சொன்ன 
வாறு பேசி முடித்து ஒரு வருஷம்‌ கழிவதற்குள்‌, அபேத 
வாதக்‌ கட்சியினரும்‌ தொழிற்‌ கட்சியினரும்‌ அசைக்க 
முடியாத பலம்‌ பெற்று, ராம்சே மாக்டொனால்டின்‌ ழ்‌ 
மந்திரி சபையையும்‌ அமைத்தனர்‌. 

பொதுத்‌ தேர்தல்‌ நடந்தது. வெஸ்ட்‌ லீஸ்டர்‌ தொகு 
திக்கு சர்ச்சில்‌ போட்டியிட்டார்‌. அவரை எதிர்த்தவர்‌ 
சாமானிய ஆசாமியல்லர்‌. பெதிக்‌ லாரன்ஸ்‌ என்னும்‌ இவர்‌ 
அபேதவாதக்‌ கட்சியினரின்‌ நம்பிக்கையையும்‌ ஆதரவையும்‌ 
பெற்றவர்‌. இவரை எதிர்த்து நிற்பவர்‌ யாராயினும்‌ அவரை 
மானம்‌ வாங்காது விடமாட்டார்கள்‌. இந்தத்‌ தொகுதி 
யில்‌ வந்து சர்ச்சில்‌ அகப்பட்டுக்கொண்டார்‌. அபேத 
வாதிகள்‌ இவரை எந்தெந்த முறையிலெல்லாம்‌ அவமானப்‌ 
படுத்தலாமோ அவற்றை யெல்லாம்‌ பிரயோடத்துப்‌ பார்த்‌ 
தனர்‌, சர்ச்சிலின்‌ குணத்தைக்‌ கேலி செய்தும்‌, அவ 
ருடைய கூனை மிகைப்படுத்தியும்‌, சுருட்டை பிரம்மாண்ட 


166 


மீண்டும்‌ அரசியல்‌ போர்‌ 


மாக வாயில்‌ வைத்துக்கொண்டிருப்பது போலவும்‌, சிறிய 
தலையில்‌ மகா பெரியதொரு தொப்பியை ௮ணிக்துகொண் 
டி ருப்பது. போலவும்‌, உலக்கை போன்ற தடி.யொன்றைக்‌ 
கையில்‌ வைத்து, கூனுடன்‌ தள்ளாடி நடப்பது போலவும்‌ 
பலவிதக்‌ கார்ட்டூன்‌ படங்களைத்‌ தயாரித்து ஊரெங்கும்‌ 
வழங்கினார்கள்‌. 

ஒரு சமயம்‌ அந்தத்‌ தொகுதியில்‌ அவர்‌ பேச எழும்‌ 
இருக்கையில்‌, £ ஐயாவைக்‌ கண்டுபிடிப்பது கஷ்டமாயிருக்‌ 
கிறது. மேடையும்‌ இல்லையே! தயவுசெய்து நாற்காலி 
மேலேயே ஏறிக்கொண்டு பேசுங்கள்‌ !? என்று ஒருவர்‌ 
கிண்டலாகச்‌ சொன்னார்‌. சர்ச்சில்‌ இதைப்‌ பொருட்‌ 
படுத்தாது, (சட்டசபை ஆசனத்துக்கு என்னைத்‌ தெரிர்‌ 
தெடுக்க உங்களுக்குச்‌ சித்தமிருக்கும்‌ வரையில்‌ நானும்‌ 
நாற்காலியில்‌ ஏறிநின்று பேசுவதற்குத்‌ தயார்‌? என்று 
சொல்லி, உடனே நாற்காலியின்‌ மேல்‌ ஏறி நின்று பேசினார்‌. 
இவர்‌ பேச ஆரம்பித்ததும்‌ அபேதவாதக்‌ கட்சியினர்‌ 
தங்கள்‌ வேலைகளைத்‌ தொடங்கிவிட்டனர்‌. 
இவர்‌ பேசுவதை யாரும்‌ கேட்க முடியாதபடி. கூச்சல்‌ 
போட்டும்‌ கலாட்டாக்கள்‌ செய்தும்‌ கலைத்துவிட்டனர்‌. 
முடிவில்‌ சர்ச்சில்‌, * குரைத்துக்கொண்டே விரட்டிவரும்‌ 
நாய்களில்‌ ஒன்றின்மேல்தான்‌ கல்லை வீசி எறியலாம்‌; 
எல்லாவற்றையும்‌ விரட்டி யடிப்பது அசாத்தியம்‌ ? என்று 
சொல்லிவிட்டு, ஒரு கட்டிடத்துக்குப்‌ போய்‌ மேல்மாடியி 
லிருந்து தம்‌ சொற்பொழிவை ஆரம்பித்தார்‌. காலிகள்‌ 
சும்மா இருக்துவிடுவார்களா? பல ஜன்னல்களுக்கு 
நேரில்‌ ஏணிகளை வைத்து ஏறிக்கொண்டு கலவரம்‌ செய்‌ 
தனர்‌. கைகளை ஓங்கினர்‌, வசைமொழி பொழிந்தனர்‌. 


167 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சர்ச்சில்‌ என்ன செய்வார்‌, பாவம்‌! பேசாமல்‌ உட்கார்ந்து 
விட்டார்‌. ஒரு சமயம்‌ அவர்‌, லண்டனுக்கு மிகவும்‌ அவசர 
மாகத்‌ தம்‌ மோட்டார்‌ வண்டியில்‌ ஏறிப்‌ போய்‌ ஓர்‌ இடத்‌ 
தில்‌ வண்டியை நிறுத்தியதும்‌, காலிக்‌ கூட்டத்தினர்‌ அவ 
ருடைய வண்டியைச்‌ சூழ்க்ககொண்டு, வ ண்டி. 
யெல்லாம்‌ எச்சில்‌ மாரி பொழிந்தனர்‌. ஒருவன்‌ வண்டி. 
யின்‌ ஜன்னலுக்குள்‌ கையைவிட்டு ௮வரைப்‌ பிடிக்கப்‌ 
பார்த்தான்‌. உடனே போலீஸாரால்‌ கைதியாக்கப்பட்‌ 
டான்‌, விசாரணையின்‌ போது, * எனக்கென்னமோ சர்ச்‌ 
தலைக்‌ கண்டாலே பிடிக்கவில்லை? என்று கூறினான்‌. 
மஅபடியும்‌ ஒரு சமயம்‌ லீஸ்டர்‌ தொகுதியில்‌ இவர்‌ 
பேசும்போது, தொழிற்கட்சியினர்‌ பல கேள்விகளைக்‌ 
கேட்டனர்‌. ₹* தொழிற்கட்சிக்கும்‌ தொழிலாளர்‌ முன்‌ 
னேற்றத் துக்கும்‌ இதுவரையில்‌ நீங்கள்‌ என்ன சாதித்து 
விட்டீர்கள்‌ ?? என்று ஒருவர்‌ கேட்டபோது, * வர்த்தக 
போர்டு மசோதாவுக்குச்‌ சட்டசபையின்‌ ஆதரவைப்‌ பெறு 
வதற்கு என்‌ ஒருவனுடைய முயற்சியே பிரமாதமான ; 
வேலை யீல்லாதவர்களின்‌ இன்ஷியூரன்ஸ்‌ சட்ட த்துக்கு என்‌ 
முயற்சி கொஞ்சமல்ல. நிலக்கரிச்‌. சுரங்கங்கள்‌ சட்டத்துக்‌ 
குப்‌ பெரும்‌ பாடு பட்டிருக்கிறேன்‌. கடைகளின்‌ வேலைநேர 
மசோதாவுக்குப்‌ பெருங்‌ கஷ்டங்கள்‌ எடுத்‌. அக்கொண்‌ டிருக்‌ 
இறேன்‌. சிறைச்சாலைகளின்‌ £ர்திருத்தங்களுக்கும்‌, அயர்‌ 
லார்‌.துடன்‌ ராஜி ஓப்பத்தத்துக்கும்‌ நிகரில்லாத முறையில்‌ 
உழைத்‌இருக்கிறேன்‌. இதுவரையில்‌ நடக்துவந்த தேர்தல்‌ 
பிரசாரங்களி லெல்லாம்‌ ௮யர்லாந்தைப்‌ பற்றிக்‌ கேள்வி 
கள்‌ எழாமல்‌ இருந்ததில்லை. இப்பொழு.து அயர்லாந்தைப்‌ 
வற்றி ஏதாவது குறைகூறும்‌ பேச்சு உண்டா? இவற்கிற்‌ 


168 


மீண்டும்‌ அரசியல்‌ போர்‌ 


கெல்லாம்‌ கான்‌ எடுத்துக்கொண்ட முயற்சிகள்‌ உலகறிந்த 
விஷயங்க ளாயிற்றே 2 அறிவாளிகளாயெ நீங்கள்‌ இவற்றை 
மறந்திருக்கலாமா 2 ? என்னு பதில்‌ சொன்னார்‌. அதன்பின்‌ 
* டார்டனெல்ஸ்‌ தோல்விக்கு நீர்தானே காரணம்‌ ? அதற்‌ 
கென்ன சொல்லப்‌ போூதீர்‌ 2 என்னு கூட்டத்தில்‌ ஒருவர்‌ 
கேட்டார்‌. *டார்டனெல்ஸ்‌ சம்பவத்தைப்‌ பற்றிய 
உண்மைகளை நீங்கள்‌ அறிந்துகொண்டு என்னைப்‌ போற்றும்‌ 
காலமும்‌ சமீபித்துக்கொண்டிருக்கற.து. அதைப்‌ பற்றி 
ஏற்கெனவே, பல வாயில்களாக என்‌ சமாதானங்களைத்‌ 
தெரிவித்திருக்கறேன்‌. சந்தர்ப்பம்‌ வாய்க்குமானால்‌, மறு 
படியும்‌ டார்டனெல்ஸ்‌ சம்பவத்தை கடத்திக்‌ காட்டவும்‌ 
சத்தமா யிருக்கிறேன்‌. அதில்‌ எனக்கிருந்த நம்பிக்கை 
இன்றைக்கும்‌ உண்டு என்று பதில்‌ சொன்னார்‌. இந்தச்‌ 
சமயத்தில்‌ “பன்ச்‌” பத்திரிகாலயத்தைச்‌ சேர்ந்த ஹொபெொரட்‌ 
என்பவர்‌ அவருக்குத்‌ துணையாக வந்௮ சேர்ந்தார்‌. இவர்‌, 
டார்டனெல்ஸ்‌ சம்பவத்தின்‌ போது, பிரிட்டிஷ்‌ கடற்படை 
யின்‌ ஒரு பகுதியில்‌ சேர்ந்தவர்‌. அருக்கியிலுள்ள காலிப்‌ 
போலி என்ற இடத்தில்‌ போர்‌ நடத்தியவர்‌, சர்ச்சில்‌ 
சொன்ன பதிலை இவர்‌ ஆமோதித்துப்‌ பொ.துஜனங்களின்‌ 
அதரவைப்‌ பெறுவதற்கு மிக்க முயற்சிகள்‌ எடுத்துக்‌ 
கொண்டார்‌. 

என்னதான்‌ பிரசாரம்‌ செய்த போதிலும்‌ அந்தத்‌ 
தொகுதியின்‌ பரிபூரண ஆதரவைப்‌ பெற்ற பெதிக்‌ லாரன்‌ 
ஸைத்‌ தோற்கடிப்பது கஷ்டந்தான்‌. தேர்தல்‌ நடந்தது, ஓட்‌ 
டுக்கள்‌ எண்ணப்பட்டன. பெதிக்‌ லாரன்ஸுக்கு 18,634 
ஓட்டுக்களும்‌ சர்ச்சிலுக்கு 9,236 ஓட்டுக்களும்‌ டைத்தன, 
சர்ச்சில்‌ தோற்றார்‌. 


169 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சர்ச்சிலின்‌ அரசியல்‌ வாழ்க்கை இத்துடன்‌ கின்று 
விடுமோ என்று அவருடைய நண்பர்கள்‌ எல்லோரும்‌ 
பயந்தனர்‌, அனால்‌ அவரா அயர்வார்‌ ? இத்தகைய விபரீத 
விளைவகளுக்‌ கெல்லாம்‌ ஆஸ்குவித்தான்‌ முக்கிய காரண 
மென்றும்‌, கூட்டு மந்திரி சபையில்‌ உள்நாட்டு விஷயங்களி 
அம்‌ வெளிகாட்டு விஷயங்களிலும்‌ பரஸ்பர ஒற்றுமை நிலவி 
யிருந்ததைப்‌ புறக்கணித்து, அபேதவாத முன்னேற்றத்‌.துக்‌ 
குக்‌ காரணமானவரும்‌ ௮வர்தா னென்றும்‌ வருத்தத்துடன்‌ 
பற்பல விடங்களில்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. எந்தக்‌ கட்சியை 
நினைத்தாலும்‌ அவருக்கு வெறுப்பே உண்டாயிற்று. 
ஏதாவது ஒரு முக்கிய இயக்கத்தைக்‌ குறித்துச்‌ சுயேச்சை 
யாகவே இனிமேல்‌ தேர்தல்‌ போட்டிகளில்‌ கலந்துகொள்ள 
வேண்டுமென்று திர்மானித்துவிட்டார்‌. 

1924-ஆம்‌ வருஷம்‌ பிப்ரவரி மாதம்‌ வெஸ்ட்மின்ஸ்டர்‌ 
தொகுதியின்‌ ஸ்தானங்களில்‌ ஓன்று காலியாயிற்று. இந்தத்‌ 
தொகுதியில்‌ போட்டியிட்டு வெற்றிபெறுவ தென்றால்‌ அது 
முடியாத காரியம்‌. தொன்றுதொட்டு வரும்‌ ஒரு வகுப்‌ 
பினருச்கு மட்டும்தான்‌ அங்கே செல்வாக்கு உண்டு, 
எதிர்ப்பவர்கள்‌ படுதோல்வி யடைவது நிச்சயமாதலால்‌, 
எதிர்ப்பில்லாமலேயே இந்தத்‌ தொகுதியின்‌ அபேட்சகர்‌ 
தெரிக்தெடுக்கப்படுவார்‌. பார்லிமெண்டு சபைகளும்‌, 
வெஸ்ட்மின்ஸ்டர்‌ அபே யென்ற உலகப்‌ பிரசித்திபெற்ற 
கோவிலும்‌, சர்க்காரின்‌ முக்கிய காரியாலயங்கள்‌ பூராவும்‌ 
இந்தத்‌ தொகுதியில்தான்‌ இருக்கன்றன. ஓட்டர்கள்‌ எல்‌ 
லோரும்‌ பெரிய பெரிய பிரமுகர்களும்‌ அரசியல்வாதிகளும்‌ 
தான்‌. அரசியல்‌ விஷயங்களில்‌ ஒப்பற்ற திறமை வாய்ந்த 
வர்களுக்குத்தான்‌ இங்கு போட்டிக்கு இடமுண்டு. ஜென 


170 


மீண்டும்‌ அரசியல்‌ போர்‌ 


ரல்‌ நிக்கல்ஸன்‌ என்ற சட்டசபை அங்கத்தினர்‌ காலமான 
தால்‌ இந்தத்‌ தொகுதிக்குப்‌ போட்டி ஈடக்கலாயிற்று, 
காலஞ்சென்ற அங்கத்தினரின்‌ குமாரரான காப்டன்‌ 
ஓ. நிக்கல்ஸன்‌ என்பவரை, கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினர்‌ 
தங்கள்‌ சங்கத்தின்‌ ௮பேட்சகராக நிறுத்த யோசித்தார்‌ 
கள்‌. ஆனால்‌ அந்தத்‌ தொகுதியின்‌ ஓட்டர்கள்‌ அதற்கு 
அனுசரணையாக இல்லை. தொழிற்கட்சியின்‌ பலம்‌ அதி 
கரித்துவரும்‌ அந்தச்‌ சமயத்தில்‌, அபேதவாதக்‌ கிளர்ச்சியை 
எதிர்த்து வெற்றிபெறும்‌ ஆற்றலும்‌, லிபரல்‌ கட்சியினரை 
யும்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சியினரையும்‌ ஒற்அமைப்படுத்தும்‌ 
திறமையும்‌, சொல்‌ வல்லமையும்‌, ௮னுபவமுமுள்ள வீரர்‌ 
ஒருவரையே, வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை தெரிம்‌ 
தெடுக்கவேண்டு மென்ற அபிப்பிராயப்பட்டனர்‌. ஆகவே, 
கன்ஸர்வேடிவ்‌ சங்கத்தினர்‌, சர்ச்சில்‌ அழைத்து, “காப்‌ 
டன்‌ நிக்கல்ஸனையாவது உங்களையாவது கன்ஸர்வேடிவ்‌ 
கட்சியின்‌ சார்பாக நிறுத்துவதென்று நாங்கள்‌ யோசித்‌ 
இருக்கிறோம்‌. உங்கள்‌ இருவர்‌ பெயர்களும்‌ நம்‌ சங்கத்‌ 
தின்‌ ஓட்டுக்கு விடப்படும்‌. அந்தப்‌ போட்டியில்‌ தங்கள்‌ 
பெயர்‌ நிராகரிக்கப்பட்டால்‌, சங்கத்தின்‌ தீர்மானத்தை 
மதித்த, தேர்தல்‌ போட்டியில்‌ யாதொரு பல்கும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளாமலிருக்கக்‌ கட்டுப்படுவீர்களா 2” என்று கேட்ட 
னர்‌. இந்த நிபந்தனையை அவர்‌ ஓப்புக்கொள்ளவில்லை. 
ஆகையால்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ சார்பாக காப்டன்‌ 
நிக்கல்ஸன்‌ ஓர்‌ ௮பேட்சகராக நின்றார்‌. அர்தத்‌ தொகுதி 
யில்‌ சர்ச்சிலுக்கும்‌ பல ஈண்பர்கள்‌ இருந்தனர்‌. அபேத 
வாதத்தை எதிர்க்கும்‌ சுயேச்சைவாதியாக சர்ச்சிலை 
நிறுத்திவைத்தனர்‌. அபேதவாதக்‌ கட்சியின்‌ சார்பாக 


171 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


பென்னர்‌ பிராக்வே நிறுத்தப்பட்டார்‌. தீவிரவாதிகள்‌ 
ஸ்காட்‌ டக்கர்ஸ்‌ என்பவரை நிறுத்தினர்‌. சர்ச்சிலை 
எதிர்த்து நின்ற மூன்று அபேட்சகர்களும்‌ அந்தத்‌ தொகு 
தியில்‌ மிகுந்த செல்வாக்குடை யவர்கள்‌. பிரபல சங்கங்க 
ளால்‌ அதரிக்கப்படுபவர்கள்‌. சர்ச்சலுக்கோ சொந்தத்‌ 
தொகுதியில்‌ செல்வாக்கு மில்லை, எந்தச்‌ சங்கத்தின்‌ ஆதரவு 
மில்ல. தம்‌ சொந்த சாமர்த்தியத்தைக்‌ கொண்டும்‌ சில 
சண்பர்களின்‌ உதவியைக்‌ கொண்டும்‌ போட்டியிட வேண்‌ 
டும்‌. தேர்தல்‌ கடப்பதற்கு இன்னும்‌ 8 தினங்கள்தான்‌ இரும்‌ 
தன. இதற்குள்‌ என்ன செய்துவிட முடியும்‌ 2 அவர்‌ நண்‌ 
பர்களில்‌ சிலர்‌ ஒன்அகூடினர்‌, லிவர்பூல்‌ தொகுதியின்‌ 
கன்ஸர்வேடிவ்‌ அங்கத்தின ரான ஜேம்ஸ்‌ ரான்ன்‌ என்ப 
வருக்கு இந்தத்‌ தொகுதியில்‌ ஒரு மாளிகை யுண்டு, அதைத்‌ 
தேர்தல்‌ பிரசாரக்‌ காரியாலயமாக அவர்‌ சர்ச்சிலிடம்‌ ஒப்பு 
வித்தார்‌. லார்ட்‌ உட்ஹவ்ஸ்‌, ஸர்‌ ஆர்ச்சிபொல்டு ஸிங்க்ளேர்‌, 
கமாண்டர்‌ லாக்கர்‌ லாம்ப்சன்‌ முதலியவர்கள்‌ சேர்ந்த 
ஓரு கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட து. பற்பல விண்ணப்பன்‌ 
கன்‌ வீடுக்கப்பட்டன. எதிர்பாராத விதமாய்‌, பெரிய 
பெரிய பிரமுகர்கள்‌ எல்லோரும்‌ சர்ச்சிலுக்கு ஒத்தாசை 
யாக வந்தனர்‌. விளம்பரங்கள்‌ ஈவீன முறைகளில்‌ செய்யப்‌ 
பட்டன, ஒரு சமயம்‌ சர்ச்சில்‌ ஒரு தெருவில்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கும்போத, விட்டுச்‌ சுவர்களில்‌ பெரிய 
கோட்டீஸ்கள்‌ பலவற்றைக்‌ கண்டார்‌. ஒன்றில்‌ தம்‌ 
முடைய மூத்த புத்திரியின்‌ பெரிய புகைப்பட மொன்றை, 
* தந்தைக்கு ஓட்டுக்‌ கொடுங்கள்‌ ' என்ற வாசகத்துடன்‌ 
கண்டார்‌. தமக்காகத்‌ தம்‌ நண்பர்கள்‌ எடுத்துக்கொண்ட 
மிரயாசையைக்‌ கண்டு அச்சரியப்பட்டார்‌. “மார்னிங்‌ 


172 


மீண்டும்‌ அரசியல்‌ போர்‌ 


டோஸ்ட்‌ ? என்ற பத்திரிகையைத்‌ தவிர, எல்லாப்‌ பத்திரிகை 
களும்‌ அவரை ஆதரித்தன. ஒவ்வொரு ஓட்டரின்‌ வீட்டி 
அம்‌ பிளவுகள்‌ ஏற்பட்டன. தாய்‌ தந்தையர்‌ காப்டன்‌ 
நிக்கல்ஸனை ஆதரித்தால்‌, புத்திரர்கள்‌ சர்ச்சிலை அதரித்தனர்‌. 
வயோதிகர்கள்‌ எதிரியை அதரித்தால்‌, சர்ச்சிலை இளம்‌ சிங்‌ 
கங்கள்‌ ஆதரித்தன. 150 வருஷங்களுக்கு முன்பு ஒரு 
சமயம்‌ இதே தொகுதியில்‌ கடந்த தேர்தலில்‌ மூன்றாம்‌ 
ஜார்ஜ்‌ மன்னரால்‌ நன்கு மதிக்கப்பெற்று ஆதரவளிக்கப்‌ 
பட்ட அபேட்சகர்‌ ஒருவரை சார்லஸ்‌ ஜேம்ஸ்‌ பாக்ஸ்‌ என்ப 
வர்‌ போட்டியிட்டபோது நாடெங்கும்‌ ஒரே பரபரப்பா 
யிருந்ததாம்‌, அதற்குச்‌ சமானமாகவே யிருந்ததாம்‌ சர்ச்‌ 
சில்‌ போட்டியிட்ட இந்தத்‌ தேர்தலும்‌, அனால்‌, கன்ஸர்‌ 
வேடி.வ்‌ கட்சியினரின்‌ பழமையான கோட்டை யல்லவா 
இந்தத்‌ தொகுதி! அவர்களின்‌ ஆதரவில்லாவிழ.ல்‌ ஜெயம்‌ 
பெறுவது கஷ்டம்தான்‌. தேர்தலுக்குப்‌ பிறகு ஓட்டுக்கள்‌ 
எண்ணப்பட்டன. காப்டன்‌ நிக்கல்ஸனுக்கு 8,187 ஓட்டும்‌, 
சர்ச்சிலுக்கு 8,144 ஒட்டும்‌ இடைத்தன. 43 ஓட்டுக்‌ 
களால்‌ சர்ச்சில்‌ தோற்றார்‌. மிகவும்‌ சிறுபான்மையான 
ஓட்டுக்களால்‌ நிகழ்ந்த இந்தத்‌ தோல்வியை யாரும்‌ 
பொருட்படுத்தவில்லை. சர்ச்சிலின்‌ ஊக்கமும்‌ வேகமும்‌ 
குறைந்துவிட்டது என்று நினைத்த எதிரிகள்‌ ஏமாந்தனர்‌. 
௮பேதவாதிக்கும்‌, தீவிரவாதிக்கும்‌ மிகச்‌ சிறுபான்மை 
ஓட்டுக்களே கிடைத்தன. ஆகவே, கன்ஸர்வேடிவ்‌ கட்ச 
யினருக்கு இவர்‌ இறமையில்‌ நம்பிக்கை பிறந்தது. அபேத 
வாதிகளை முறியடிக்கும்‌ ஆற்றல்‌ இவரிடம்‌ மிகுதியா யிருப்‌ 
பதை உணர்ந்தனர்‌. பல மேடைகளில்‌ ஏறி, சர்ச்சில்‌ 
அபேதவாதக்‌ கட்சியைக்‌ கண்டித்துப்‌ பேசியதின்‌ பயனாக 


173 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


சாம்சே மாக்டொனால்டின்‌ ௮பேதவாத சர்க்கார்‌ விழுந்தது. 
பிறகு சர்ச்சில்‌ எப்பில்‌ தொகுதிககுப்‌ போட்டியிட்டு, 
பெரும்பான்மையான ஓட்டுக்களால்‌ பெரியதோர்‌ வெற்றி 
பெற்றார்‌. இவருக்கு 19,845 ஓட்டுக்களும்‌,. லிபரல்‌ கட்சிக்கு 
10,080 ஓட்டுக்களும்‌, அபேதவாதிக்கு 8,268 ஓட்டுக்களும்‌ 
கிடைத்தன, கன்ஸர்வேடிவ்‌ கட்சிக்குப்‌ பெரும்பான்மை 
யான ஸ்தானங்கள்‌ இடைக்கவே அதன அங்கத்தினர்கள்‌ 
சர்ச்சிலைக்‌ கவனிக்கவில்லை. 


174 


16. நிதி மந்திரி 


ரதம மந்திரியான பால்டுவின்‌ மட்டும்‌ அந்தத்‌ 
தடவை கொஞ்சம்‌ புத்திசாலியாக நடம்‌அகொண் 
டார்‌. சர்ச்சிலைப்‌ பொக்கிஷ மந்திரி யாக்கனார்‌. 48 வருஷம்‌ 
களுக்கு முன்‌ அவருடைய தந்தை அலங்கரித்த ஸ்தான த்தை 
இப்பொழுது சர்ச்சில்‌ கைப்பற்றினார்‌. எந்த அரசியல்வாதி 
யும்‌ சர்ச்சலைப்‌ போல்‌ அநேகமாய்‌ எல்லா இலாக்காவிலும்‌ 
மந்திரியா யிரும்தது கடையா து. இவருடைய தந்தையார்‌, 
தம்‌ பொக்கிஷ மந்திரிப்‌ பதவியைக்‌ காலிசெய்தவிட்டுப்‌ 
போகும்போது, வழக்கத்துக்கு மாறாக, தம்‌ மேலங்கியை 
'தமக்குப்‌ பின்‌ அந்த ஸ்தானத்அக்கு வருபவருக்குல்‌ 
கொடுத்துவிட மறுத்து, தம்முடன்‌ எடுத்துக்கொண்டு 
போய்விட்டாராம்‌. அவர்‌ இறந்ததும்‌, தம்‌ மகனுக்கு ஒரு 
காலத்தில்‌ அந்த அங்கி உதவக்கூடு மென்று மிகவும்‌ ஜாக்‌ 
இரதையாக .அதை ஒரு பெட்டியில்‌ வைத்திருந்தாராம்‌ சர்ச்‌ 
சிலின்‌ தாயார்‌. இப்பொழுது அந்த அங்கியைத்‌ தரித்துக்‌ 
கொண்டு வர்து தம்‌ ஆசனத்தில்‌ உட்கார்ந்தார்‌ அவர்‌ 
மைந்தா. 
நாட்டின்‌ அபிவீருத்திக்கும்‌, சர்க்காரின்‌ நோக்கம்‌ 
களைப்‌ பாதுகாப்பதற்கும்‌ அவசியமான பல சட்டங்களைச்‌ 
சர்ச்சில்‌ அமுலுக்குக்‌ கொண்டுவந்தார்‌. இறக்குமதியாகும்‌ 
பல சரக்குகளுக்கு வரிகளை விதித்தும்‌, சிலவற்றிற்கு வரிகளை 
உயர்த்தியும்‌, வருமான வரிகளைக்‌ குறைத்தும்‌, வேலையில்‌ 
லாத்‌ திண்டாட்டத்தைப்‌ போக்குவதற்குப்‌ பலவித முறை 


175 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


களை உண்டாகிகயும்‌ நாட்டின்‌ பொருளாதாரத்தை உயர்த்தி 
வந்தார்‌. காமன்ஸ்‌ சபையில்‌ ஓருவர்‌ இவரை, ' என்ன உமது 
கொள்கைகள்‌ மாறிக்கொண்டே இருக்கின்றனவே 2? 
என்௮ கேட்டபோது, “அம்‌, விருத்தியடைவதற்கு மாறு 
தல்‌ ஏற்படுவது அவசியமான அதான்‌. அடிக்கடி, மாறுவ 
தால்‌ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில்‌ பூரணப்‌ பாண்டித்யம்‌ 
பெறலா மென்பது அநுபவ இத்தாந்தம்‌ £? என்று பதில்‌ 
கூறி, கேட்டவர்‌ வாயை அடைத்தார்‌. பந்தயப்‌ போட்டி 
களுக்குப்‌ புதிய வரிகளை விதித்து, பந்தயங்களுக்குச்‌ சென்று 
சூசாடுபவர்களின்‌ தொகையைக்‌ குறைத்தார்‌. சூதாட்டத்‌ 
இஞல்‌ எத்தனையோ குடும்பங்கள்‌ சீர்குலைந்து போய்விட்‌ 
டன. ஆகவே, இந்தப்‌ பந்தய வரிகள்‌ குடும்ப ஸ்திரீகளுக்கு 
நல்ல பயனைக்‌ கொடுத்தன, பெண்களெல்லோரும்‌ சர்ச்சில்‌ 
வாயார வாழ்த்தினர்‌. 

இக்தச்‌ சமயத்தில்‌, அபேதவாதிகளும்‌ தொழிற்கட்சி 
யினரும்‌ சேர்க்து, நாட்டில்‌ ஒரு பெரிய கிளர்ச்சியைக்‌ 
னப்பீவிட்டனர்‌. காடெங்கும்‌ வேலை நிறுத்தம்‌ உண்‌ 
டாயிற்று. ஜனங்களுடைய துன்பங்கள்‌ சொல்லி முடியாது. 
எக்கு பார்த்தாலும்‌, சச்சரவுகளும்‌, குட்டிச்‌ சண்டை 
களுந்தான்‌. இத்த இயக்கத்தை உடனே கிள்ளி எறியா 
விட்டால்‌ நாட்டுக்கே பேராபத்து நேர்க்துவிடு மென்று 
எல்லோரும்‌ கருதினர்‌. தொழிலாளர்களின்‌ வளர்ச்சி 
யாதலால்‌, எல்லர வியாபார ஸ்தலங்களும்‌ மூடப்பட்டன. 
போக்கு வரத்து சாதனங்கள்‌ தடைப்பட்டன. சுகாதார 
இலாக்காவின்‌ நிலைமையைச்‌ சொல்லிமுடியா து. பத்திரிகை 
கள்கூட நின்அவிட்டன. இச்த அபாய நிலைமையிலிருக்து 
தாட்டை விடுவிக்கும்‌ பொறுப்பு சர்ச்சிலின்‌ தலையில்‌ விழுச்‌ 


176 


நிதி மந்திரி 


தனு, பத்திரிகை உலகில்‌ அவருக்குள்ள திறமையைக்‌ காட்‌ 
டும்‌ சந்தர்ப்பம்‌ வந்தது, பத்திரிகை முதலாளிகளின்‌ கூட்ட 
மொன்றைக்‌ கூட்டுவித்தார்‌. கவர்ன்மெண்டு சார்பாக ஒரு 
பத்திரிகை ஆரம்பிக்கும்‌ விஷயத்தைப்பற்றி ஆலோசித்‌ 
தனர்‌. ஒருவரும்‌ ஆதரவளிக்க முன்வரவில்ல்‌, கொஞ்ச 
நேரத்திற்குப்‌ பிறகு * மார்னிங்‌ போஸ்ட்‌ டின்‌ முதலாளிகள்‌ 
முன்வந்தனர்‌. தங்கள்‌ கட்டிடங்களையும்‌ ௮௪௬ யந்திரங்‌ 
களையும்‌, வேலை நிறுத்தம்‌ முடியும்வரையில்‌ சர்க்காரிடம்‌ 
ஓப்புவிக்கத்‌ தயாரானார்கள்‌. ஆனால்‌, அச்சுப்‌ பொறுக்கிச்‌ 
சேர்ப்பதற்கும்‌, யந்திரங்களில்‌ பதிப்பிப்பதற்கும்‌ தொழி 
லாளர்‌ வேண்டுமல்லவா? அவர்களும்‌ வேலை நிறுத்தத்‌ 
தில்‌ ஈடுபட்டிருந்ததால்‌ என்ன செய்வதென்று விழித்சனர்‌.. 
மேற்படி. தொழில்களில்‌ திறமை வாய்ந்த லெ முதலாளி 
களும்‌ உத்தியோகஸ்தர்களும்‌ இருந்தனர்‌. அவர்களுடைய 
உதவியைக்‌ கொண்டு, தம்‌ மேற்பார்வையில்‌ “ பிரிட்டிஷ்‌ 
கெஜட்‌ ' என்ற ஒரு சர்க்கார்‌ பத்திரிகையை ஆரம்பித்தார்‌. 
சில வாலன்டியர்‌-மோட்டார்‌ ஸ்தாபனங்களை ஏற்படுத்திய 
தால்‌ நாடெங்கும்‌ இந்தப்‌ பத்திரிகை வழங்கலாயிற்று, முப்‌ 
பதுலக்ஷம்‌ சந்தாதாரர்கள்‌ சேர்ந்துவிட்டனர்‌. பத்திரிகை - 
உலக சரித்திரத்திலேயே, முதன்‌ முதல்‌, விளம்பர உதவி 
யில்லாமல்‌ விற்பனையைக்‌ கொண்டே நிர்வாகம்‌ செய்து 
வந்த பத்திரிகை இது ஒன்றுதான்‌. இந்தப்‌ பத்திரிகை 
செய்துவந்த பிரசாரங்களால்‌ வேலை நிறுத்த இயக்கம்‌ 
தோற்றது. இந்தப்‌ பத்திரிகைக்குத்‌ தொழில்‌ புரிக துவந்த 
பிரமுகர்க ளெல்லோரும்‌ தத்தம்‌ பத்திரிகைகளுக்குத்‌ இரும்‌ 
பிப்‌ போக நேர்ந்ததால்‌ இந்தப்‌ பத்திரிகையின்‌ ஆயுளும்‌ 
முடிந்தது. சுரங்கங்களில்‌ வேறு பல நெருக்கடிகளும்‌. 


177 
சர்‌12 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


கஷ்டங்களும்‌ உண்டாயின. அவற்றையும்‌ பல முறைகளைக்‌ 
கொண்டு சர்ச்சில்‌ நிறுத்தினார்‌. 
பிறகு, ஜரோப்பா சுற்றுப்‌ பிரயாணத்துக்‌ கென்று 
புறப்பட்டார்‌. இத்தாலிக்குச்‌ சென்று முஸொலீனியைக்‌ 
கண்டு பேசினர்‌. அந்தச்‌ சர்வாதிகாரியின்‌ வேலைத்‌ திறமை 
யையும்‌ வாழ்க்கையையும்‌ பற்றி மிகவும்‌ உயர்வாகப்‌ புகழ்ச்‌ 
இருக்கிறார்‌. எகிப்துக்குப்‌ போனார்‌. போகும்‌ வழியில்‌ 
ஓட்டகை முதுகிலிருந்து கீழே விழுந்தார்‌, £ பிரமிட்‌ ?களின்‌ 
படங்களை வரைந்து வர்ணக்‌ திட்டினார்‌. நார்மண்டிக்குப்‌ 
போய்க்‌ காட்டுப்‌ பன்திகளை வேட்டையாடினார்‌. ஒழிந்த 
நேரங்களில்‌, தம்‌ உலக மகா யுத்த சரித்திரத்தின்‌ 8-வது, 
4-வது பாகங்களின்‌ புரூப்களைத்‌ திருத்தினார்‌, ரஷ்யா 
முதலிய இன்னும்‌ பல இடங்களைச்‌ சுற்றிப்‌ பார்த்துவிட்டுப்‌ 
பின்னர்‌ தாய்நாடு திரும்பினார்‌. 
வர்த்தக சங்கங்களின்‌ வேலை மிறுத்தங்களைச்‌ சட்ட 
சோத மாக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்யப்‌ 
போவதாக சர்க்காரால்‌ அறிவிக்கப்பட்டது, ரயில்வே 
தொழிலாளர்களின்‌ தலைவர்‌ தாமஸ்‌ என்பவர்‌, * மேற்படி. 
ஏற்பாடுகளைப்‌ பற்றி வர்த்தக சங்கத்தார்களைக்‌ கலந்து 
யோசிக்க சர்க்கார்‌ தவறிவிட்டது எந்தக்‌ காரணத்தைக்‌ 
கொண்டு?" என்று கேட்டபோது, சர்ச்சில்‌ எழுந்து, 
£ குற்றம்‌ செய்த சோல்ஜர்‌ ஒருவனை ராணுவக்‌ கோர்ட்டில்‌ 
விசாரிக்கும்‌ போஅ, அம்தக்‌ கோர்ட்டின்‌ தலைவர்‌ குற்ற 
வாளியைப்‌ பார்த்த, “ஏனப்பா நாங்கள்‌ உன்னை விசாரிப்‌ 
பதில்‌ உனக்கு ஏதாவது ஆட்சேபம்‌ உண்டா?!” என்று 
கேட்டாராம்‌. அதற்குக்‌ குற்றவாளி, ₹ உங்களைக்‌ கட்டோடு 
எனக்குப்‌ பிடிக்கவில்லை” என்றானாம்‌. இந்தக்‌ கதையைப்‌ 


178 


நிதி மந்தீரி 


போல்தான்‌ முடிந்திருக்கும்‌, வர்த்தக சங்கங்களுடன்‌ 
நாங்கள்‌ கலந்து யோசித்திருந்தால்‌ ' என்று சொல்லி 
எல்லோருக்கும்‌ நகைப்பை உண்டாக்கினார்‌. 

இவருடைய 1927-ஆம்‌ வருஷத்திய வரவு செலவுத்‌ 
திட்டம்‌ மிகவும்‌ சாமர்த்தியமாய்‌ அமைக்கப்பட்ட அ. 
1926-ல்‌ நாடெங்கும்‌ வேலை நிறுத்தங்கள்‌ செய்ததன்‌ பயனா 
கப்‌ பொருளாதார நெருக்கடி. ஏற்பட்டதைச்‌ சமாளிக்கும்‌ 
பொருட்டு, புகையிலை வரியைச்‌ சிறிது உயர்த்தியும்‌, பிராந்தி 
முதலிய குடி வகைகள்‌, நெருப்புப்‌ பெட்டி, டயர்கள்‌ 
முதலியவற்றின்‌ சுங்கங்களை உயர்த்தியும்‌, இரண்டு பாகமாக 
வசூலித்து வந்த வருமான வரிகளை ஓரே முறையில்‌ வசூல்‌ 
செய்ய ஏற்பாடுகள்‌ செய்தும்‌, வரவு செலவுத்‌ திட்டத்தைத்‌ 
இறமையுடன்‌ வகுத்துத்‌ தம்‌ கீர்த்தியை நிலை நாட்டினார்‌, 
இவர்‌ என்ன செய்யப்‌ போகிறாரோ 2 என்று பயந்திருக்‌ 
தவர்களும்‌, இவரை வெறுத்தவர்களும்‌ இந்தத்‌ திட்டத்தைக்‌ 
கண்டு ஆச்சரியப்பட்டனர்‌, 

1927-ஆம்‌ வருஷத்தில்‌ கோடை காலத்தில்‌ நாடெய்‌ 
கும்‌ பலத்த அரசியல்‌ விவாதங்கள்‌ நடந்தன. பால்டுவினும்‌, 
சர்ச்லும்‌ பலவிதக்‌ கொள்கைகளில்‌ வேறுபாடுள்ளவர்கள்‌. 
இவ்விருவருந்தான்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ முக்கியத்‌ 
தூண்களாக இப்போது விளங்கினர்‌. கட்சியின்‌ லட்சியன்‌ 
களுக்கு மாறாகப்‌ பிரதம மந்திரியான பால்டுவின்‌ பற்பல 
விஷயங்களில்‌ அடுக்காக ஈடுபட்டிருந்தார்‌. உதாரணமாக, 
இந்திய அரசியல்‌ £ீர்திருத்தங்களில்‌ தம்‌ கட்சியின்‌ கொள்‌ 
கைகளைக்‌ கவனிக்கவில்லையாம்‌. லார்டு இர்வினுடைய 
தூண்டுகோலாலும்‌, * சுத்த மண்டு£வான ஸர்‌ ஸாமுவேல்‌ 
ஹோரின்‌ உதவியாலும்‌, தம்‌ கட்சியினர்‌ யாரும்‌ வெறுக்கத்‌ 


179 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


தகுந்த ஒரு மசோதாவை சபைக்கு முன்‌ கொண்டு வந்தா 
ராம்‌. லிபரல்‌ கட்சியினரோ அல்லஅ ௮பேதவாதக்‌ கட்சு 
யீனரோ இந்த மசோதாவைச்‌ சமர்ப்பித்திருந்தால்‌ கன்ஸர்‌ 
வேடிவ்‌ அங்கத்தினரில்‌ நூற்றில்‌ ஒருவர்கூட இதை அனு 
மதித்திருக்க மாட்டார்களாம்‌. 

சர்ச்சில்‌ தம்மாலான மட்டும்‌ எதிர்த்து நின்றார்‌. 
என்றுமில்லாத ஆவேசத்துடன்‌ இந்தியா மசோதாவை 
அறவே எதிர்த்து அரிய சொற்பொழிவுக ளாற்றினார்‌. எல்‌ 
லாக்‌ கட்சிகளின்‌ பிரதிநிதிகளையும்‌, மகா நிபுணர்களையுன்‌ 
கொண்ட சைமன்‌ கமிஷனுடைய சிபார்சுகளைப்‌ பல விஷ 
யங்களில்‌ பால்டுவின்‌ கவனிக்கவே யில்லையாம்‌. பால்டுவின்‌ 
மட்டும்‌ சிரித்துக்கொண்டே தம்‌ வேலையைக்‌ கவனித்தா 
சாம்‌. சர்ச்சிலைச்‌ சட்டை பண்ணாமல்‌ ஸர்‌ ஸாழுவேல்‌ 
ஹோரைக்‌ கொண்டே காரியங்களை நடத்திவிட்டாராம்‌. 
சர்ச்சிலை எதிர்த்துத்‌ திறமையுடன்‌ விவாதிப்பதில்‌ இந்தச்‌ 
சமயத்தில்‌ பிலிப்‌ ஸ்கோடன்‌ என்பவருக்கு நிகர்‌ வேறு 
யாருமில்லை. இவ்விருவருக்கும்‌ எந்தச்‌ சமயத்திலும்‌ 
காமன்ஸ்‌ சபையில்‌ யுத்தம்‌ நடந்த வண்ணமாய்த்தான்‌ 
இருக்குமாம்‌. 

1931-ஆம்‌ வருஷம்‌ மந்திரி சபை இருத்தி யமைக்கப்‌ 
பட்ட. சோஷலீஸ்டு கட்சியினரும்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சி 
யீனரும்‌ கூட்டு மந்திரி சபை அமைத்தனர்‌, சர்ச்சில்‌ 
அதில்‌ சேர்க்கப்படவில்லை, பால்டுவினுடைய காரியங்க 
ளெல்லாம்‌ குழப்பமாகத்தா னிருக்குமாம்‌. அதனால்‌ 
சர்ச்சிலுக்கும்‌ இவருக்கும்‌ அபிப்பிராய பேதங்கள்‌ உண்டு, 

சர்ச்சிலீன்‌ தாயார்‌ அமெரிக்க மாதல்லவா ? தந்தையின்‌ 
அங்லலக்‌ குணங்களும்‌ தாயின்‌ அமெரிக்கக்‌ குணங்களும்‌ 


150 


நிதி மந்திரி 


இவரிடத்தில்‌ மிக விசித்திரமாய்‌ அமைந்திருந்தன. தம்‌ 
தாய்‌ பிறந்த நாட்டில்‌ இவருக்கு ஒரு பிரேமை யுண்டு. மகா 
யுத்தத்தின்‌ போது அமெரிக்க சர்க்கார்‌ இவருக்குக்‌ 
கொடுத்த அதிகாரத்தை மிகவும்‌ சிலாகித்துப்‌ பேசுவார்‌. 
சில சந்தர்ப்பங்களில்‌ தம்‌ ஈண்பர்களுடன்‌ பேசிக்கொண்‌ 
டிருக்கும்போது, “நான்‌ ஒரு தனிப்பட்ட கூட்டத்தைச்‌ 
சேர்ந்தவனே யல்ல, எனக்குக்‌ கிடைத்த அரசியல்‌ செல்‌ 
வாக்குகளை யெல்லாம்‌ என்‌ சமர்த்தைக்கொண்டே சண்டை 
போட்டுச்‌ சம்பாதித்தேன்‌. எனினும்‌ யாரையும்‌ விட என்‌ 
மேல்தான்‌ பலருக்கு வெறுப்பு அதிகம்‌! என்றார்‌. ஒரு 
கூட்டத்திலும்‌ சேராது தன்னம்‌ தனியே உழைத்ததுதான்‌; 
பலர்‌ அவரை வெறுப்பதற்குக்‌ காரணம்‌ என்று அவர்‌ 
யூகிக்கவில்லை போலும்‌. மனத்தில்‌ ஒன்றையும்‌ ஒளிக்காமல்‌ 
கபடமற்ற முறையில்‌ வாழ்க்கையை நடத்திவரும்‌ ஒருவனை 
அநேகர்‌ விரும்பமாட்டார்கள்‌. சூது வாதுகளைக்‌ கைக்‌ 
கொள்ளாமல்‌ முன்னேற்ற மடைர்அ கீர்த்தியை விரும்பும்‌ 
ஒருவனுக்கு நண்பர்களைக்‌ காட்டிலும்‌ விரோதிகளே அதிக 
மல்லவா? அத்தகைய உத்தமன்‌ ஒருவனுக்கு வெற்றி மேல்‌ 
வெற்றி கிடைத்துவிட்டால்‌ இரக்க மென்பதை அவன்‌ 
எதிர்பார்க்கவே முடியாது, சர்ச்சிலுடன்‌ நெருங்கிப்‌ 
பழகாதவர்கள்‌தான்‌ அவருடைய குண விசேஷங்களை 
அறியாமல்‌ அவரை நிந்திப்பவர்கள்‌, அவருடன்‌ நெருங்கிப்‌ 
பழக ஆரம்பித்‌ தவிட்டால்‌ அவரை விட்டுப்‌ பிரியவே மன அ 
வராது. 

அவர்‌ கூறியிருப்பது போல்‌, போராடியே தம்‌ வாழ்க்‌ 
கையில்‌ முன்னேறி வந்தார்‌. 1921-ல்‌ அவருடைய 
தாய்‌ இறக்கும்‌ வரையில்‌ தம்‌ சொற்பொழிவைக்‌ கொண்‌ 


181 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


டும்‌ எழுத்து வல்லமையைக்‌ கொண்டுமே அவர்‌ ஜீவன த்தை 
நடத்தி வந்தார்‌. தாய்‌ இறந்ததும்‌ அவருடைய 80,000 
பவுன்‌ பெறுமானமுள்ள சொத்த இவருக்குக்‌ இடைத்தது. 
அதே வருஷம்‌, லார்ட்‌ ஹெர்பெர்ட்‌ வென்‌-டெம்பெஸ்ட்‌ 
என்பவரின்‌ உயிலின்படி. இவருக்கு வருஷா வருஷம்‌ 
5,000 பவுன்‌ இடைப்பதாயிற்று, 

இவர்‌ இயற்றிய புத்தகங்களில்‌,  சவ்ரோலா ” ' மாலகர்‌ 
தின்‌ ராணுவப்‌ படையின்‌ கதை, *அதீனியம்‌', ஆற்று யுத்‌ 
தம்‌', * போயர்‌ யுத்தம்‌” (இரண்டு பாகங்கள்‌), “லார்ட்‌ ராண்‌ 
டால்ப்‌ சர்ச்சில்‌” (தம்‌ தந்தையின்‌ சரிதம்‌), “ஆப்பிரிக்காவில்‌ 
என்‌ வழிகடை ”, உலக யுத்தம்‌? ஆகியவை முக்கிய 
மானவை. 

கணன்ணர்வேடிவ்‌ கட்சியினின்று முதலில்‌ விலக, லிப 
ரல்‌ கட்சியில்‌ சேர்ந்து, பிறகு திரும்பவும்‌ கன்ஸர்வேடிவ்‌ 
கட்சிக்கே வந்து இப்பொழுது அந்தக்‌ கட்சியின்‌ உயிர்‌ 
போன்று விளவ்‌இனார்‌ சர்ச்சில்‌. எதிர்காலத்தில்‌ என்‌ 
னென்ன நேரும்‌ என்பதைப்‌ பெரும்பாலோர்‌ அப்பொழுஅ 
உணரவில்லை, அனால்‌, சர்ச்சில்‌ மட்டும்‌, இன்னொரு பெரும்‌ 
போர்‌ வரப்போவதைக்‌ கூறி எச்சரித்தக்கொண்டே 


யிருந்தார்‌. 


ரமுழுழுழ௮று 07ஐ.08,6 Hoops ஐஐடி MMe Dm Duregré மரம்‌ பை ௨0 (70௩ 
WEE 'முயது இர மய WHNY ‘MMA eos Mele ரல - keg MEE rer Aw i yoy தா 


(1. 
i} 
$ 
்‌ 
§ 


17. இரண்டாவது உலக மகா யுத்தம்‌ 


இ; உலக மகர யுத்த அரம்பத்தின்‌ 
போது சேம்பர்லின்‌ பிரதம மந்திரியாக இருக்.து 
வந்தார்‌. சர்ச்சில்‌ கடற்படை மந்திரி. 

இந்த மகா யுத்த வரலாறுகளைக்‌ கவனிப்பதற்கு முன்‌ 
னால்‌; பிரிட்டன்‌ அனுஷ்டித்துவந்த அந்நிய நாட்டுக்‌ 
கொள்கையை ஆராய வேண்டியது அவசியம்‌, 

செக்கோஸ்லோவேகியா சம்பந்தமாக மூனிக்கில்‌ 
ஓப்பந்தம்‌ ஏற்படும்வரை, பிரிட்டன்‌ யுத்தத்துக்குத்‌ தயாரா 
யில்லாததோடு, ஜெர்மனியை எதிர்த்துப்‌ போராட வேண்‌ 
டிய அவசியம்‌ எஏற்படுமென்று சேம்பாலின்‌ நம்ப 
வில்லை. இதனால்‌ ஹிட்லரின்‌ முரட்டுத்தனத்‌.துக்கும்‌. 
விதண்டாவாதங்களுக்கும்‌ அவர்‌ எவ்வளவோ விட்டுக்‌ 
கொடுத்து வந்தார்‌. உறுதியும்‌ தெளிவும்‌ இல்லாத சேம்பர்‌ 
லின்‌ கொள்கை உலகப்‌ பிரசித்தமானவை. முட்டு 
சர்வாதிகாரிகளுக்கு விட்டுக்கொடுத்து வந்தால்‌ எல்லாம்‌ 
சரிப்பட்டுவிடும்‌ என்பது அவர்‌ நம்பிக்கை, 

சேம்பாலின்‌ இத்தகைய நம்பிக்கையோடு ஹிட்ல 
ருக்கு விட்டுக்கொடுத்ததற்குக்‌ காரணங்கள்‌ இல்லரம 
லில்லை. ஜெர்மனிக்கும்‌ ரஷ்யாவுக்கும்‌ இருந்துவந்த பகை. 
திராத ஓன்றென்ற சேம்பாலின்‌ கருதினார்‌. பிரிட்டனும்‌ 
போருக்குப்‌ போதிய அளவில்‌ தன்னைத்‌ தயாரித்துக்‌ கொண்‌ 
டிருக்கவில்ல்‌, எனவே, ஹிட்லருக்கு வட்‌ 
வேண்டிய அவசியமும்‌ இருந்தது, 


183 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


அகையால்‌, எப்படியாவது பிரிட்டனுக்கு ஆபத்‌ 
தொன்றும்‌ கேர்க்துவிடக்‌ கூடாதென்று, உலகமே கண்டு 
பதறும்படி,, சுதந்தரமே உருவெடுத்து விளங்கிய குடியரசு 
களைக்கூட ஹிட்லருக்கு விட்டுக்‌ கொடுத்தார்‌ சேம்பர்‌ 
லின்‌. இது மட்டுமன்று, ஹிட்லர்‌ அடுத்தபடியாக ரஷ்யா 
மீது பாயவேண்டு மென்ற விருப்பத்தோடு அவர்‌ ஹிட்ல 
ரைத்‌ தட்டியும்‌ கொடுத்தார்‌, ரஷ்யாவுக்குத்‌ தெரிவிக்‌ 
காமலே, அதைக்‌ கலக்காமலே, மூனிக்‌ ஒப்பந்தம்‌ மூடு 
மந்திரமாக முடிந்தது. 

இதில்‌ ரஷ்யாவுக்குச்‌ சொல்ல முடியாத ஆத்திரம்‌, 
உலகம்‌ அதைப்‌ பார்த்துச்‌ சிரித்தது. “சர்வதேச விவ 
காரங்களில்‌ உனக்கு ஜர்‌ இடம்‌ உண்டா?” 
என்ற உலகம்‌ தன்னைப்‌ பார்த்துக்‌ கேட்பது போல்‌ ரஷ்யா 
கருதிக்கொண்டு. 

மூனிக்‌ ஓப்பந்தத்துக்குப்‌ பின்‌, பிரிட்டனுடைய 
போக்கில்‌ ஒரே ஒரு மாறுதல்தான்‌ ஏற்பட்டிருந்தது. 
பிரிட்டன்‌ தன்னைத்‌ துசிதமாகப்‌ போருக்குத்‌ தயாரித்துக்‌ 
கொண்டஅ, ஜெர்மனியோடு யுத்தம்‌ தொடுக்கவேண்டி௰, 
அல்லது ஹிட்லரின்‌ விடாப்‌ பிடியை ஆயுத பலத்தால்‌ 
ஓடுக்கவேண்டிய அவசியம்‌ விரைவில்‌ ஓடி. வந்துகொண் 
டிருப்பதாக அது உணர்ந்துவிட்டது. ஆகவே, அவசர 
அவசரமான அயுத விஸ்தரிப்பு கடந்தது. 

என்றாலும்‌, ரஷ்ய - ஜெர்மன்‌ உறவு விஷயத்தில்‌ பிரிட்‌ 
டன்‌ கொண்டிருந்த மனப்பான்மை மட்டும்‌ மாறவில்லை, ரஷ்‌ 
யாவுக்கு ஓர்‌ அந்தஸ்தை யளிக்க பிரிட்டன்‌ விரும்பாதது 
கூடப்‌ பெரிதில்லை, ரஷ்ய - ஜெர்மன்‌ கிரோதமோ ௮ல்‌ 
லது உறவோ எப்படிப்பட்டது என்பதைக்கூட பிரிட்டன்‌ 


184 


இரண்டாவது உலக மகா யுத்தம்‌ 


சரியாக அறியவில்லை, பிரிட்டிஷ்‌ ௮ர்நிய நாட்டுக்‌ கொள்‌ 
கையில்‌ இது சரித்திர முக்கியத்துவம்‌ பெற்ற ஒரு 
விஷயம்‌, சோவியத்‌ ரஷ்யாவின்‌ ஒத்துழைப்பைப்‌ பெறு 
வதற்காக, ஏற்கனவே மூனிக்‌ ஓப்பக்தத்திலே மூக்கறு 
பட்டுத்‌ அடித்துக்கொண்டிருந்த அந்தத்‌ தேசத்திற்கு, 
லாயிட்‌ ஜார்ஜ்‌ குறிப்பிட்டது போல, இரண்டாந்தர; 
மூன்றாந்தர, நான்காந்தர, மட்டமான ஒரு பேர்வழியைச்‌ 
சர்க்காரிலிருந்‌து சேம்பர்லின்‌ தூதாக அனுப்பி வைத்தார்‌. 

1939, ஆகஸ்ட்‌ 21-ஆம்‌ தேதி உலகம்‌ திடுக்கிட்டு 
எழுந்தது, நம்ப முடியாத ஒரு விஷயம்‌ ஏற்பட்டுவிட்ட அ. 
ரஷ்ய - ஜெர்மன்‌ அனாக்ரமிப்பு ஒப்பந்தம்‌ எற்பட்டு 
விட்டத. ஜெர்மனிக்கு ரஷ்யா மூலப்‌ பொருள்கள்‌ 
கொடுப்பதாயும்‌ ஏற்பாடு செய்யப்பட்டது. ரஷ்ய - ஜெர்‌ 
மன்‌ விரோதத்தில்‌ ஈம்பிக்கை வைத்திருந்த பிரிட்டனை இது 
தூக்கிவாரிப்‌ போட்டது. 

இந்த ஒப்பந்தம்‌ ஏற்பட்டதால்‌, ஹிட்லர்‌ தமது படை 
யெடுப்பை ஐர்‌௮ நாட்களுக்குப்‌ பின்னே தள்ளிவைத்தார்‌. 
போர்‌, ஆகஸ்ட்‌ 25-ஆம்‌ தேதியிலிருந்து செப்டம்பர்‌ முதல்‌ 
தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. 

ஹிட்லர்‌ கோரிய டான்ஸீக்‌ பிரதேசத்தையும்‌ 
போலந்து ரேழி எனப்படும்‌ காரிடாரையும்‌ விட்டுக்‌ 
கொடுப்பதற்குப்‌ போலந்து உடன்படவில்ல்‌. ஹிட்லர்‌ 
தாம்‌ சொன்னபடி, செப்டம்பர்‌ முதல்‌ தேதி இரவில்‌, 800 
மைல்‌ முனையில்‌ 80 டி.விஷன்களை அனுப்பி வைத்தார்‌. 


பபோலர்துக்குப்‌ பிரிட்டன்‌ அளித்திருந்த வாக்குறுதி 
யின்படி,, செப்டம்பர்‌ 3-ஆம்‌ தேதி காலை பிரிட்டன்‌ 


185 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ஜெர்மனி மீ.து யுத்தம்‌ தொடுப்பதாகப்‌ பிரகடனம்‌ செய்‌ 
த௮. சில மணி நேரத்தில்‌ பிரான்ஸும்‌ இவ்வாறே செய்த அ. 

போலந்து விரத்துடன்‌ ஜெர்மானியரை எதிர்த்துப்‌ 
போராடியது. ஆயிலும்‌ ஜெர்மனியின்‌ ஆயுத பலத்துக்கு 
முன்‌, ௮௮ பாந்தள்‌ வாயிற்‌ சிக்கிய தேரை போலத்‌ அடித்‌ 
த௮. செப்டம்பர்‌ 17-ஆம்‌ தேதி ழெக்குப்‌ போலந்திலே 
ரஷ்யச்‌ செஞ்சேனைகளும்‌ புகுந்தன. 

சேம்பர்லீன்‌ சர்க்கார்‌ லட்சக்‌ கணக்கான தண்டுப்‌ 
பிரசுரங்களை ஜெர்மனியில்‌ இறைத்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 
ஆயிலும்‌ நாஜித்‌ அருப்புகள்‌ லட்சக்‌ கணக்கான போலதக்து 
மக்களை வதைப்பது கிற்கவில்லை நேச தேசத்‌ துருப்புகள்‌ 
ஸ்பிரிட்‌ அரணைத்‌ இளைத்து ஜெர்மனிக்குள்‌ புகுமென்ற 
நம்பிக்கை உலக முழுதும்‌ இருந்தது. முடிவில்‌ போலந்து 
தான்‌ விழ்ந்தது. அடுத்தபடியாக ஹிட்லருக்கு இரையாக 
வேண்டிய நிலைமை நார்வேக்கு ஏற்பட்டது. இடையில்‌ 
பிரிட்டிஷ்‌ கப்பல்கள்‌ பல ஆங்காங்கு ஜெர்மன்‌ சப்மரைன்‌ 
களால்‌ மூழ்கடிக்கப்பட்டன. 


தா ர்வே அப்போது நடுகிலைமை நாடு. டென்மார்க்கும்‌ 

அப்படியே. 

ஜெர்மானியருடைய கப்பல்களை நடுக்‌ கடலில்‌ நிற்கும்‌ 
படி செய்யவேண்டு மென்பதற்காக, ஏப்ரல்‌ 8-ஆம்‌ தேதி 
யன்று சர்ச்சிலீன்‌ உத்தரவின்‌ பேரில்‌, பிரிட்டிஷ்‌ கடற்‌ 
படை நார்வே கடலில்‌ கடற்‌ கண்ணிகளை விதைத்த... 
ஜெர்மனி இதை ஆட்சேபித்தஅ. 

ஜெர்மன்‌ பிரசார மந்திரி கோயபெல்ஸாக்கு இது 
போதாதா? வெறும்‌ வாயை மெல்லும்‌ ஒருவனுக்கு 


186 


இரண்டாவது உலக மகா யுத்தம்‌ 


அவல்‌ போட்டாற்‌ போலத்தான்‌. நார்வேமீது படை 
யெடுக்க வேண்டியத அவசியம்‌ என்று நாஜிகள்‌ கூச்சல்‌: 
போடும்படியான அளவுக்கு, ஜெர்மனியில்‌ பிரசாரம்‌ 
செய்துவிட்டார்‌. உண்மையில்‌, ஜெர்மன்‌ கடற்படை ஏற்‌ 
கனவே 7-ஆம்‌ தேதியன்று நார்வே தூறைமுகவ்களைக்‌ 
கைப்பற்றுவதற்காக அனுப்பப்‌ பட்டிருந்தது, 

நடுநில்மை வகித்த போதிலும்‌, கார்வேயினால்‌ இரும்பு 
வகையில்‌ ஜெர்மனி சாதகமடைந்தே வந்தது. இதே 
போல்‌ உணவு வகையில்‌, டென்மார்க்கின்‌ நடுகில்மை ஜெர்‌ 
மனிக்குத்தான்‌ அனுகூலமா யிருந்தது. 

ஆகையால்‌ நார்வே, டென்மார்க்‌ ஆகியவற்றின்‌ மேல்‌ 
ஜெர்மனி படையெடுக்கா தென்ற நம்பிக்கையின்‌ பேரில்‌, 
பிரிட்டன்‌ நார்வேயைச்‌ சற்றி கடற்‌ கண்ணிகளைப்‌ போட்டு, 
நம்ஸாஸில்‌ 12,000 அருப்புகளை இறக்கிற்று, டிரான்ட்‌ 
ஹீம்‌ துறைமுகத்தில்‌ பிரிட்டிஷ்‌ யுத்தக்‌ கப்பல்களும்‌ வைக்‌ 
கப்பட்டிருந்தன. 

ஆனால்‌ நார்வேயில்‌ ஏற்கனவே ஹிட்லரின்‌ ' ஐர்தாவது 
படையினர்‌ ' இருந்தனர்‌. நார்வேயை எளிதில்‌ வசப்‌ 
படுத்திவிடலா மென்ற உறுதி ஏற்பட்டதும்‌, ஹிட்லரின்‌ 
நாஜிப்‌ படை டென்மார்க்‌ வழியாக நார்வேயை நோக்கச்‌ 
சென்றது, டென்மார்க்‌ எதிர்க்கவில்லை. நார்வே போடற 
போக்கில்‌, டென்மார்க்கின்‌ உணவுப்‌ பொருள்களைத்‌ தின்று 
கொண்டே ஜெர்மன்‌ படைகள்‌ சென்றன. டென்மார்க்‌, 
வாய்‌ இறந்து எதிர்த்துப்‌ பேசாமல்‌, ஹிட்லரிடம்‌ அடி 
பணிந்தது. 

நார்வே போய்ச்‌ சேருமுன்‌, ஐந்தாம்‌ படையினரால்‌ 
நார்வே அலங்கோலப்பட்டுக்‌ டெந்தது. போர்‌ நடந்ததே 


187 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


யாயினும்‌, வெகு சுலபமாகவே நாஜிகள்‌ அதை வசப்படுத்தி 
விட்டனர்‌, பிரிட்டிஷ்‌ அருப்புகளை நார்வேயிலிருந்து 
வெளியேற்றி பீரிட்டனுக்குக்‌ கொண்டுவந்ததே, பிரிட்ட 
க்குப்‌ பிரமாதமான வெற்றியெனக்‌ கொண்டாடும்படி 
யான நிலைமை ஏற்பட்டது. பிரிட்டனின்‌ நிலைமை கவலைக்‌ 
இடமானதாக ஆயிற்று. 

இந்தச்‌ சமயத்தில்தான்‌ பிரிட்டனில்‌ ஒரு பெரிய குழப்‌ 
பம்‌ ஏற்பட்டது. பார்லிமெண்டு சபைகள்‌ கூடின. சேம்பர்‌ 
வினை எல்லோரும்‌ ஒருமுகமாகத்‌ தாக்கனெர்‌. பதவியை ராஜீ 
நாமா செய்துவிட்டு வெளியேறும்படியும்‌ கூறினர்‌. 
சேம்பர்லினடைய சமாதானங்கள்‌ பலிக்கவில்லை. கட்சு 
பேதங்களின்‌ விளைவுகளாலும்‌, அர்த்தமில்லாத கட்டுப்‌ 
யாடுகளாலுமே யுத்தத்தில்‌ எதிர்பாராத விபரீதங்கள்‌ 
சடந்தனவாம்‌. ஆகவே, மந்திரி சபையைக்‌ கலைத்து, சர்வ 
கட்சியினரையும்‌ கொண்ட ஒரு புதிய மந்திரி சபையை 
அமைக்கவேண்டு மென்று எல்லோரும்‌ ஆத்திரத்துடன்‌ 
கூறினர்‌. 

ஜெர்மனியின்‌ நார்வே படையெடுப்பைப்‌ பற்றிய 
ஓர்‌ அறிக்கையை சர்ச்சில்‌ 1940, ஏப்ரல்‌ 11-ஆம்‌ தேதி 
யன்௮ பார்லீமெண்ட்‌ மெம்பர்கள்‌ முன்பு சமர்ப்பித்தார்‌. 
சபை முழுவதும்‌ மிகுக்த ஆவலுடன்‌ சர்ச்சிலின்‌ பேச்சை 
எதிர்பார்த்திருந்தனர்‌. சர்ச்சில்‌ எழுந்ததும்‌ அங்கத்தினர்‌ 
பலத்த கரகோலம்‌ செய்தனர்‌. சர்ச்சில்‌, ஜெர்மனி நார்வே 
மீது படையெடுத்துவிட்டதால்‌, பல மாதங்களாக யுத்தத்‌ 
தல ஏற்பட்டிருந்த அமைதி உடைக்துவிட்டதென்றும்‌, 
நார்வேயின்‌ மேற்குக்‌ கடற்கரை ஓரமாக கேச தேசம்‌ 
களின்‌ முற்றுகைக்குள்‌ சிக்காமல்‌ ஜெர்மனிக்கு வேண்‌ 


188 


இரண்டாவது உலக மகா யுத்தம்‌ 


டிய சாமான்கள்‌ டைத்து வந்ததாகவும்‌, சர்வ தேசக்‌ 
கோட்பாடுகளுக்கு நேச தேசத்தார்‌ மதிப்பு வைத்து 
வந்ததாலேயே இவ்வசதி இருந்‌ அவந்தது என்னம்‌, இதை 
ஜெர்மனி துர்விநியோகப்‌ படுத்திக்கொண்டது என்றும்‌ 
கூறினார்‌, நடு நில்மை நாடுகள்‌ எல்லாம்‌ முன்னால்‌ ஜெர்‌ 
மனிக்கு வேண்டிய வசதிகளை யெல்லாம்‌ செய்துகொடுத்‌.து 
விட்டு, கடைசியில்‌ தமக்கே ஆபத்து வந்ததும்‌, பிரிட்டனின்‌ 
உதவியை நாடுவதை அவர்‌ எடுத்துக்‌ காட்டினா. முடிவில்‌, 
* விரோதியின்‌ எந்தத்‌ அவேஷத்தையும்‌ சமாளித்து, உலக 
லட்சியத்தில்‌ வெற்றிபெற நமது பூர்ண ஆயுளையும்‌, ஊக்‌ 
கத்தையும்‌ செலவிடத்‌ தயாரா யிருக்கிறோம்‌ !' என்று கூறி 
அமர்ந்தார்‌. அவர்‌ பேசிய நேரம்‌ 68 நிமிஷம்‌. எல்லா 
அங்கத்தினரும்‌ அவர்‌ பேச்சை அமைதியாகக்‌ கேட்ட 
னர்‌. எதிர்க்‌ கட்டியினருக்குக்கூட பிரிட்டிஷ்‌ கடற்படை 
யில்‌ பூர்ண நம்பிக்கை ஏற்பட்டது. சர்ச்சிலின்‌ அறிக்கை 
யில்‌ கண்ட உண்மைகளை அமெரிக்கர்களும்‌ பிரமாதமாகப்‌ 


புகழ்ந்தார்கள்‌. 


ம மாதம்‌ 7-ஆம்‌ தேதி சபை கூடிற்று. நார்வேயில்‌ 

பிரிட்டிஷ்‌ படைகள்‌ தோற்றுவிட்டது பற்றி எங்‌ 
கும்‌ ஒரே கலவரமா யிருந்தது. சேம்பர்லின்‌ பேசப்‌ 
போறார்‌ என்று எல்லோரும்‌ அவரை ஆத்திரத்துடன்‌ 
எதிர்நோக்கினர்‌. சேம்பாலின்‌ வந்து சபையில்‌ நுழைந்த 
தும்‌, : சேம்பர்லீன்‌ கோட்டையை விட்டார்‌ !' என்று கை 
தட்டி. இழிவுபடுத்தி வரவேற்றனர்‌. அவர்‌ பேசுகையில்‌ 
ஏதேதோ சமாதானங்களை எடுத்துரைத்தார்‌, ஒருவருக்‌ 
கும்‌ திருப்தியில்லை. மந்திரி சபைக்குச்‌ சாமர்த்தியம்‌ 


189 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


இடையான.  பிரிட்டலுக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும்‌ 
இந்த நிலைமையில்‌ என்ன செய்யப்‌ போகிறீர்கள்‌ 2 என்ற 
னர்‌. சுமார்‌ ஒரு மணி கேரம்‌ பேசிய பின்பு லாயிட்‌ 
ஜார்ஜ்‌ கேட்ட கேள்விக்கு; சர்ச்சிலுக்கு சர்வாதிகாரம்‌ 
கொடுத்திருப்பதாகச்‌ சொன்னார்‌ சேம்பர்லின்‌. 

ம இனமும்‌ சபை கூடிற்று. சேம்பர்லின்‌ - மந்திரி 
சபை மீது நம்பிக்கையில்லாத்‌ தீர்மானம்‌ கொண்டுவரப்‌ 
பட்டது. சேம்பர்லின்‌, ஸர்‌ ஸாமுவேல்‌ ஹோர்‌, ஸர்‌ ஜான்‌ 
ஸைமண்‌ ஆய இம்மூவரும்‌ இந்த யுத்தம்‌ வராமல்‌ தடுக்க 
லாயக்கற்றவர்க ளென்று தெரிந்துவிட்டதால்‌ இவர்களை 
மந்திரி ஸ்தானங்களிலிருந்து விலக்கிவிட வேண்டுமென்று 
கர்ஜித்தனர்‌ அங்கத்தினரில்‌ பலர்‌. சர்ச்சில்‌ அவர்களுக்கு 
உபதேச மொழிகள்‌ கூறி, இந்த நெருக்கடியில்‌ தமக்‌ 
குள்ளே இருந்துவரும்‌ அபிப்பிராய பேதங்களை மறந்த, 
எல்லோரும்‌ ஒன்றுபட்டு, சமாதான முறையில்‌ தக்க 
ஈடவடி.க்கைகள்‌ எடுத்துக்கொள்வதுதான்‌ உ௫தமென்று 
புகன்றார்‌. மறுதினம்‌ சேம்பர்லினைப்‌ பிரதம மந்திரியாகக்‌ 
கொண்ட சர்க்காரில்‌ இருப்பது ௮சாத்தியமென்று தொழிற்‌ 
கட்சித்‌ தலைவர்கள்‌ தெரிவித்துவிட்டனர்‌. எல்லாக்‌ கட்டு 
களுக்கும்‌ திருப்திகரமான ஒரு புதிய தேயே சர்க்காரை 
அமைப்பதற்குத்‌ தம்முடைய ராஜீநராமா உதவக்கூடு 
மென்றால்‌ அதற்குத்‌ தாம்‌ தயாராயிருப்பதாகத்‌ தெரிவித்‌ து 
கிட்டார்‌ சேம்பர்லீன்‌. 


190 


வின்ஸ்டன்‌ சர்ர்ரில்‌ 


18. பிரதம மந்திரி சர்ச்சில்‌ 
G மாதம்‌ 10-ஆம்‌ தேதி மாலை நேரத்தில்‌ சேம்பர்‌ 


லின்‌ மன்னர்பிரானைக்‌ கண்டார்‌. தம்‌ 
பதவியை ராஜீநாமா செய்தார்‌. சர்ச்சில்‌ பிரதம மந்திரி 
யானார்‌. மந்திரி சபை திருத்தியமைக்கப்பட்ட ௮, சர்ச்சில்‌ 
பிரதம மந்திரிப்‌ பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு, 18-ஆம்‌ 
தேதியன்று கூடிய காமன்ஸ்‌ சபையின்‌ முதல்‌ கூட்டத்‌ 
அக்கு அவர்‌ வந்தபோது, சபையில்‌ எல்லாக்‌ கட்சியாரும்‌ 
குதூகலமாக ஆரவாரம்‌ செய்து அவரை வரவேற்றனர்‌. 
* ஜெர்மனியை எதிர்த்து நடக்கும்‌ இந்த யுத்தத்தை வெற்றி 
கரமாக நடத்அவதற்குப்‌ பூரண ஐக்கியத்துடனும்‌ திட சங்‌ 
கற்பத்துடனும்‌ இந்நாடு கொண்டுள்ள உறுதிக்குப்‌ பிரதி 
நிதியாக இப்போது அமைக்கப்பட்டுள்ள சர்க்காரை இந்த 
சபை வரவேற்கிறது ' என்ற வாசக அமைப்புடன்‌ சர்ச்சில்‌ 
சேரேபித்த நம்பிக்கைப்‌ பிரேரேபணை சபையில்‌ ஏகமன 
தாக நிறைவேறியது, பின்பு சர்ச்சில்‌ எழுந்து பின்வரு 
மான பேசினார்‌ : 

“£வெள்ளிக்ழமை யன்று மன்னர்‌ என்னை 
அழைத்துப்‌ புது மந்‌ திரி சபையொன்றை அமைக்கும்படி , 
கட்டளையிட்டார்‌. புதிய மந்திரி சபையில்‌ எல்லாச்‌ 
கட்சியினருக்கும்‌ இடம்‌ தரப்படவேண்டு மென்பசே 
இந்தச்‌ சபையின்‌ விருப்பமென்பது சென்ற வாரம்‌ 
ஈன்றாகத்‌ தெரிந்தது. எதிர்க்‌ கட்சியினரைச்‌ சேர்ச்‌, 
தேசீய ஐக்கியத்துக்குப்‌ பிரதிகிதியான ஐந்து பேர்‌ 


191 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


கொண்ட ஒரு யுத்த மந்திரி சபையை ௮மைத்திருச்‌ 
கிறேன்‌. மூன்று கட்கெளின்‌ தலைவர்களும்‌ ௮தில்‌ 
பெரிய நிர்வாகப்‌ பதவிகளை ஏற்றுக்கொண்டனர்‌. 
கடற்படை, தரைப்படை, விமானப்படை ஆயெவற்றின்‌ 
பதவிகளும்‌ அவ்வாறே பூர்த்தி செய்யப்பட்டன. நிகழ்ச்சி 
கள்‌ வெகு வேகமாக நடந்துவரும்‌ சமயத்தில்‌, இந்த 
வேலையை ஒரே நாளில்‌ செய்து முடிப்பது அவசிய 
மாயிற்ற. மற்ற முக்யமான பதவிகளுக்கும்‌ நேற்று 
நியமனம்‌ செய்தாகிவிட்டது. மற்ற லெ மந்திரிகளை 
நாளையே கியமி தப்‌ பூர்த்திசெய்தவிடலாம்‌. 

£ நாம்‌ இப்போது சரித்திரத்திலேயே மிக கெருச்‌ 
சடியான யத்தத்தனிடையே காரியம்‌ செய்கிறோம்‌. 
பல விடங்சனில்‌ நாம்‌ யுத்தம்‌ ஈடத்தி வருகிறோம்‌. 
நார்லேயிலும்‌, ஹாலக்திலும்‌, வேறு இடங்களிலும்‌ யுத்‌ 
தம்‌ நடச்சிறது. மத்தியதரைக்‌ கடலில்‌ தயாராயிருக்க 
வேண்டி யிருக்கிறது. ஒரு விமான யுத்தம்‌ இடைவிடா 
மல்‌ ஈடக்கிறது. உள்நாட்டில்‌ பல உற்பத்தி வேலைகளை 
கடத்தவேண்டி யிருக்கிறது. இவ்வளவு நெருக்கடி 
யான சமயத்தில்‌ நான்‌ ௮௧ நேரம்‌ பிரசங்கம்‌ செய்வ 
,த.ற்கில்லை. ௮தபற்றிச்‌ சபையினர்‌ மன்னிக்கவேண்டும்‌. 
என்‌ சசாச்களைப்‌ பற்றியும்‌, பழைய சகாக்களைப்‌ பற்றி 
யும்‌, நண்பர்களைப்‌ பற்றியும்‌ சம்பிரதாய முறைப்படி 
சான்‌ லெ வார்த்தைகள்‌ சொல்ல வேண்டியைக்கூட 
இப்போது சொல்லாததபற்றி யாரும்‌ தப்பர்த்தம்‌ 
செய்துசொள்ளக்‌ கூடாத. 

£ இந்தச்‌ சபைக்கு சான்‌ ஒரு வார்த்தை சொல்ல 
விரும்புறேன்‌. சர்ச்சாரில்‌ சேர்ந்துள்ள என்‌ சகாக்க 
ஸீடமும்‌ நான்‌ கூறினது அதுதான்‌. அதாவது :-- 
நான்‌ உங்களிடம்‌ சமர்ப்பிச்சச்‌ கூடியது ரத்தம்‌, 


192 


பிரதம மந்திரி சர்ச்சில்‌ 


உழைப்பு, கண்ணீர்‌, நெற்றி வேர்வை இவைதான்‌ ; 
வேறெதுவுமில்லை. மிகவும்‌ கடுமையான ஒரு சோத 
னையை நாம்‌ எதிர்நோக்கு நிற்கிறோம்‌. பல மாதங்‌ 
கள்‌ காம்‌ பல கஷ்டங்களுக்கு உட்படவேண்டும்‌. நமது 
கொள்கை என்னவென்று யாரேனும்‌ கேட்டால்‌, 
*யக்தம்‌ நடத்துவது ஒன்றே எங்கள்‌ கொள்கை”! 
என்று சொல்லவேண்டும்‌. தரையில்‌ யுத்தம்‌, வானில்‌ 
யுத்தம்‌, கடலில்‌ யுத்தம்‌, ஈம முழு பலத்தையும்‌ உப 
யோசித்து யுத்தம்‌, கடவுள்‌ தந்த வலிமை முழுவதையும்‌ 
உபயோஃத்து யுத்தம்‌; மனித ௮க்ரெம ஜாப்தாவில்‌ மிச 
வும்‌ இருள்‌ சூழ்ந்த ௮சியாயமான ராட்சஸத்தனமான 
கொடுங்கோன்மையை எதிர்த்து யுத்தம்‌: இத்தகைய 
யுத்தத்தை ஈடத்துவததான்‌ ஈமது கொள்கை. யுத்தத்‌ 
தில்‌ ஈமது லட்சியம்‌ என்ன? ஒரே வார்த்தையில்‌ பதி 
லளிக்கிறேன்‌. வெற்றி!” என்பதுதான்‌ ௮து. எவ்வ. 
ளவ அபாயம்‌ நேரிடினும்‌ வெற்றி; எவ்வளவு தியாகம்‌: 
செய்தாயினும்‌ வெற்றி; வெற்றியை ௮டையும்‌ பாதை 
எவ்வளவு நீண்டதாயினும்‌, எவ்வளவு கடினமாயினும்‌, 
வெற்றியை அடைந்தே தீருவது. அததான்‌ நமது 
லட்சியம்‌. 

* இந்த யுத்தத்தில்‌ காம்‌ தோற்றால்‌, பிறகு சாம்‌ உயி 
ருடனிருக்க முடியாது. இன்னொன்றும்‌ ஞாபக மிருக்கட்‌ 
டும்‌. பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ பிழைத்திருக்க முடியாது. 
மணித வர்க்கம்‌ படிப்படியாக முன்னேறிக்கொண்டே 
யிருக்கவேண்டு மென்ற பரம லட்சியம்‌ அடியோடு மாளும்‌. 
ஆனால்‌ அர்த விபரீதம்‌ ஏற்படா தென்ற முழு ஈம்பிக்கை 
யுடனும்‌, குதாகலத்தடனும்‌, நான்‌ என்‌ கடமையை 
ஏற்‌2க்கொண்டுள்ளேன்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ எல்லோ 
ருடைய உதவியையும்‌ ஆதரவையும்‌ பெற எனக்கு உரிமை 


198 


சர—18 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


உண்டென்௮ சம்புகிறேன்‌. ஐக்யெத்தடன்‌ கைகோத்து 

முன்னேற லோம்‌, வாருங்கள்‌ | 

சர்ச்சில்‌ பேசிய இந்தப்‌ பேச்சு சபையோரின்‌ பரி 
பூரண அதரவைப்‌ பெற்றதுடன்‌, இன்னும்‌ உலக மக்க 
ளின்‌ செவிகளில்‌ ஒலித்துக்கொண்டே யிருக்கிறஅ. 

பிரான்ஸில்‌ அபாயகரமான நிலைமை ஏற்பட்டிருந்த 
போது சர்ச்சில்‌ லண்டன்‌ ரேடியோ மூலம்‌ செய்த சொற்‌ 
பொழிவு வருமாறு : 

“ஏகாதிபத்தியம்‌, ஈமது காடு, கேச நாடுகள்‌ இவற்‌ 

நின்‌ வாழ்வில்‌, சதம்‌திரத்‌துக்கே சோதனையாக விபரீ தங்‌ 

கள்‌ ஈடந்‌ ௪ வரும்‌ இதத்‌ தருணத்தில்‌, முதல்‌ தடவையா 

கப்‌ பிரதம மந்திரி யென்ற முறையில்‌ நான்‌ உங்களுக்குச்‌ 

சொல்வதாவது : பிரான்ஹிலும்‌ பிளான்டர்ஹிலும்‌, பிரம்‌ 

மாண்டமான ஒரு யத்தம்‌ ஈடைபெறதிறது. விமான 

குண்டு வீச்சு ச௪தமாய்‌, கனமான கவசங்களைக்‌ கொண்ட 

டாக்கெளுடன்‌ ஜெர்மானியர்‌, மானோ அரணுக்கு வட 

புறமுள்ள பிரெஞ்சுத்‌ தற்காப்புக்‌ கோட்டைகளை த்‌ தகர்த்‌ 

அச்கொண்டு பிரான்ஸாுக்குள்‌ பிரவேசத் தனர்‌. எதிரி 

யின்‌ ௧௨௪ மோட்டார்‌ படைகள்‌, தற்காப்பற்ற இறந்த 

ெளியாயுள்ள பிரதேசங்களைப்‌ பாழாக்‌இ வருன்றன. 

அலைகள்‌ வெகு அரம்‌ வரை, உள்ளே பிரவேசித்து பீதி 

மையம்‌ குழப்ப த்தையும்‌ பரப்பி வருகின்றன. அவற்றிற்‌ 

குப்‌ பின்னால்‌, லாரிசனில்‌ காலாட்‌ படைகளும்‌, அவற்றிற்‌ 

குப்‌ பின்னால்‌ திரள்‌ திரளாக யூத்த தளவாடங்களை த்‌ 

சால்‌ காடுகளைக்‌ கொள்ளையடிப்ப தற்கு வேண்டிய சாத 

எம்கனாம்‌ வர்தகொண்டிருக்‌ன்றன. இதைக்‌ கண்டு 

சாம்‌ பீதியடைந்தவிடக்‌ கூடா ௫. பிரெஞ்சு சைனியத்‌ 

திடமும்‌, அதன்‌ தலைவர்களிடமும்‌ எனக்குப்‌ பெரும்‌ 


192 


பிரதம மந்திரி சர்ச்சில்‌ 


நம்பிக்கை உண்டு. கான்கிரீட்‌ அரண்களின்‌ பின்னா 
விருர்‌ தகொண்டு எதிரியின்‌ தாக்குதலைத்‌ தடுத்து நிற்‌ 
பதை விட்டுவிட்டு, ஆவேசத்துடன்‌, சிறிதும்‌ களரரமல்‌ 
எதிரியைத்‌ தாக்குவதில்‌ காம்‌ முனையவேண்டும்‌. இந்த 
வீராவேச உணர்ச்சியானது ராணுவத்‌ தலைவர்களிடம்‌ 
மட்டுமின்றி ஒவ்வொரு சோல்ஜரிடமும்‌ காணப்பட 
வேண்டும்‌. இதுவரையில்‌ கண்ட காட்சியில்‌ காம்‌ ஜெர்‌ 
மன்‌ விமானப்‌ படைகளை எளிதில்‌ முறியடித்துவிடலா 
மென்னு தோன்றுகிறது. மது பலம்‌ குறைவா யிரும்‌ 
தும்‌ எதிரியின்‌ விமானச்‌ சேதம்‌ கொஞ்ச ஈஞ்சமல்ல. 
பிரெஞ்சுப்‌ படைகளும்‌, பிரிட்டிஷ்‌ படைகளும்‌ சற்றும்‌ 
மனங்‌ குன்றாமல்‌ எதிரியை எதிர்த்து விரட்ட முயன்‌ 
றால்‌, வெகு விரைவில்‌ வெற்றி ைக்குமென்பதில்‌ 
சந்தேகமில்லை. 

£ ஹாலந்தை நிர்மூலமாய்ச்‌ சாம்பலாக்யெ நாஜி 
சைனியங்கள்‌ இன்னும்‌ சல தினங்களுக்குள்‌ நமது நாட்‌ 
ன்மீது கவனத்தைச்‌ செலுத்தும்‌ என்பதை நாம்‌ எதிர்‌ 
பார்க்கத்தான்‌ வேண்டும்‌. அதைச்‌ சமாளிக்க நாமெல்‌ 
லோரும்‌ தயாரா யிருக்கறோ மென்ற எல்லோர்‌ சார்பாக 
வும்‌ நான்‌ தெரிவிக்கிறேன்‌. அந்தக்‌ கடும்‌ சோதனை 
ஈமக்கு வரத்தான்‌ போறத. அச்சமயம்‌, போர்‌ முனை 
யில்‌, ஈம,து சோல்ஜர்கள்‌, மாலுமிகள்‌, விமானிகள்‌ ஆகிய 
வாலிபர்கள்‌ சஇத்துவரும்‌ எல்லா அபாயங்களையும்‌ 
பெருமையுடன்‌ சந்தோஷமாய்ப்‌ பர்க்‌ துகொள்ள இந்தத்‌ 
தீவில்‌, எல்லா ஆண்களும்‌ பெண்களும்‌ தயாரா யிருப்‌ 
யாரகள, 

“யுத்தத்தில்‌ வெற்றி பெற வேண்டுமானால்‌, தேவை 
யான ஆயுதங்களையும்‌, குண்டுகளையும்‌, வெடி மருந்துகளை 
யும்‌, விமானங்களையும்‌, இன்னும்‌ மற்ற சாதனங்களையும்‌, 


195 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


வேண்டிய ௮ளலக்கு மேல்‌ காம்‌ தயாரித்துக்‌ கொடுத்தாக 
வேண்டும்‌. விரைவாக, அதிகப்படி விமானங்கள்‌, டாங்கு 
கள்‌, குண்டுகள்‌, பீரங்‌கெள்‌ முதலியவற்றை த தயாரிக்க 
வேண்டும்‌. ஜீவாதாரமான யுத்த தளவாடங்கள்‌ ரொம்ப 
லம்‌ ௮வசரமாகத்‌ தேவை. சக்தி மிகுந்த ஆயுத பலத்‌ 
அடன்‌ கூடிய எதிரிக்கு மாறாக ௮வை நமது பலத்தை 
அதிகப்படுத்தும்‌. அவை உபயோகிக்கப்பட்டுச்‌ செலவாகி 
வருகையில்‌, ஈம்‌ கையிருப்புக்‌ குறையாம விருக்கும்படி. 
அமிதமான ஏற்பாடுகளைச்‌ செய்யவேண்டும்‌. சுணங்க 
லாகாது. பிரான்ஷிலிருந்து இந்தப்‌ போர்‌ ஈம்‌ தீவை 
அணுகும்‌. அப்பொழு ௮ ஏற்படுவதுதான்‌ முதல்தரமான 
போராட்டமாய்‌ இருக்கும்‌. அந்த நெருக்கடியான சாலக்‌ 
இல்‌ எவ்வகை முயற்சிகளையும்‌ சாம்‌ எடுத்துக்கொள்ள த்‌ 
சயங்ச மாட்டோம்‌. நம்‌ பரிபூரண முயற்சியையும்‌ 
செய்து காட்டுவோம்‌. 

சொத்துரிமை, தொழிலாளரின்‌ வேலை நேரம்‌ 
முதலியவற்றை, சுதந்திர வாழ்க்கை, ஈ௩மது மானம்‌ முதலி 
யவற்றைக்‌ காப்பதற்காக, நாம்‌ பிரதிக்ஞை செய்து 
சொண்டு செய்யப்போகும்‌ போராட்டத்துடன்‌ ஓப்பிட்‌ 
டால்‌ அவை எம்மாத்திரம்‌ ? மன்னரின்‌ கட்டளைப்படி, 
எல்லாக்‌ சட்செளும்‌, ௮பிப்பிராயங்களாம்‌ பிரதி இத்வம்‌: 
பெற்றுள்ள ஓரு சர்ச்சாசை கான்‌ அமைத்திராக்றேன்‌. 
எத்தனையோ சசராறுகரம்‌ வித்தியாசங்களும்‌ இதற்கு 
மூன்‌ எங்சஸிடையே இருந்ததுண்டு. ஆனால்‌ இப்பொழு 
சோ, ஒரே பந்தம்‌ ஈம்‌ எல்லோரையும்‌ பிணைத்திருக்றெது.. 
வெற்றி இடைக்கும்‌ வரை போர்‌ செய்தே திருவோம்‌. 
அடீமைத்தனத்துச்கும்‌, மானக்‌ கேட்டுக்கும்‌ ஒருகா 
லும்‌ பணீவதில்லே என்ற உறுஇிதான்‌ ஈம்‌ எல்லோ 
ரையும்‌ ஒன்றாகச்‌? யிருப்பது. ஈம்‌ பலத்தாலும்‌ நேச ே தசம்‌ 


196 


பிரதம மந்திரி சர்ச்சில்‌ 


களின்‌ கூட்டுறவாலும்‌ காம்‌ வெற்றி பெற்ற, இதுவரை 

யில்‌ தங்கள்‌ சுதந்திரங்களை இழந்த நாடுகளுக்கும்‌ மற்ற 

ஜனநாயக அரசுகளுக்கும்‌ ஈதர்‌ தரத்தை வழங்கி நம்‌ ரே 

தியை உலகெங்கும்‌ பரவச்‌ செய்வோம்‌. ” 

பின்பு, மேமாதம்‌ 28-ஆம்‌ தேதியன்று, பிரெஞ்சு 
மேற்கு முனையின்‌ ஸ்திதியை அறிம்‌தகொள்ள வேண்டி 
ராணுவ ஆலோசனையாளருடன்‌ பிரான்ஸுக்குப்‌ போனார்‌. 
நேச தேசத்‌ அருப்புகள்‌ சமாளிக்க முடியாததின்‌ கார 
ணத்தைத்‌ தெரிந்துகொண்டு திரும்பிவந்தார்‌. பிரிட்டிஷ்‌ 
தீவுகளுக்கு ஆபத்து ரெருங்கிவருவதை உணர்ந்து, நாட்‌ 
டைப்‌ பாதுகாக்கவேண்டிய பெரு முயற்சியை எடுத்‌ 
அக்கொண்டார்‌. தொழிற்‌ சங்க காங்கெணுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள கவுன்சில்கள்‌ அடக்கிய விசேஷ மகா 
காட்டுக்கு அனுப்பின ஒரு கடிதத்தில்‌, *ஈம்‌ காட்டின்‌ 
தேவைகள்‌ அத்யாவசியமானவையாகவும்‌ கடுமையானவை 
யாகவும்‌ இருக்கின்றன. அவற்றை நாம்‌ சமாளிக்காவிட்‌ 
டால்‌ வெகு ஈஷ்ட மடைவோம்‌. இப்போ, தேயே காரி 
யத்துக்காகப்‌ புதிய ஐக்கியத்தை அஸ்திவாரமாகக்‌ கொண்டு 
சர்க்கார்‌ ௮மைக்கப்பட்டிருப்பதால்‌ இந்தத்‌ தேவைகளை 
நம்மால்‌ சமாளிக்க முடியும்‌. இந்தக்‌ கோரிக்கைகளிலிருக்.து 
எழும்‌ கடமைகளை, ஸ்தாபனங்களிலுள்ள தொழிலாளர்கள்‌, 
கட்டுப்பாடாக மனமொப்பி ஏற்பார்களென்று பரிபூரண 
மாக நம்பிக்கொண்டிருக்கிறோம்‌. தொழிலாளர்களின்‌ 
ச௫ப்புச்‌ சக்தி, தியாகம்‌ செய்ய அவர்களுக்குள்ள திறமை 
அதியவற்றின்‌ மீத ௮ந்தக்‌ கடமைகளின்‌ பொறுப்பைப்‌ 
போடுமாறு நிர்ப்பந்திக்கப்பட்டி. ருக்கிறது. நிலைமையின்‌ 
நெருக்கடி. மணிக்கு மணி அதிகமாகி வருகிறது. நாட்டை 


197 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


யும்‌ சுதந்திரத்தையும்‌ பாதுகாக்க அபார முயற்சி செய்ய 
வேண்டும்‌. இக்நாட்டுச்‌ சாதனங்கள்‌ பூராவும்‌ திரட்டப்‌ 
படவேண்டும்‌,” என்று குறிப்பிட்டிருக்தார்‌. 

பெல்ஜியம்‌ சரணாகதி அடைந்த பிறகு மே மாதம்‌ 
28-ஆம்‌ தேதி கூடிய காமன்ஸ்‌ சபையில்‌ சர்ச்சில்‌ பின்வரு 
மாஅ பேசினர்‌ : 


£ போர்‌ முனையிலுள்‌ எ பெல்ஜியம்‌ மன்னர்‌ ஜெர்மன்‌ 
அதிகாரிகளிடம்‌ ஒரு முக்யெஸ்தரை அனுப்பி, பெல்ஜி 
யப்‌ போர்‌ முனையில்‌ யத்தத்ைத நிறுத்திவிட வேண்டு 
மென்‌ கேட்டுக்கொண்ட விஷயத்தைச்‌ சபையினர்‌ 
அதிலீர்கள்‌. இந்த ஈடவடிக்கைகளில்‌ கலந்‌ தகொள்ள 
வேண்டிய இல்லை யென்ற பிரிட்டிஷ்‌, பிரெஞ்சு ஜெனரல்‌ 
களுக்கு உடனே தாக்தேகள்‌ அனுப்பப்பட்டன. 
ஜெர்மன்‌ ராணுவ அதிகாரிகள்‌ பெல்ஜிய மன்னரின்‌ 
கோரிக்கைக்கு இணங்இனர்‌. இதன்‌ பேரில்‌, இன்று 
விடியற்காலை 4 மணீ முதல்‌ பெல்ஜியன்‌ சைனியங்கள்‌ 
ஜெர்மன்‌ சைணியக்களை எதிர்ப்பதை நிறுத்தின. பெல்‌ 
ஜிய சைனியங்களின்‌ சேனாதிபதி யென்ற முறையில்‌ 
பெல்ஜிய மன்னர்‌ எடுத்துக்கொண்ட நடவடிக்கையைப்‌ 
பற்றி இந்த நெருக்கடியான சமயத்தில்‌ நாம்‌ ஒரு 
தீர்ப்பும்‌ சொல்வதற்கில்லை. பெல்ஜிய சைனியம்‌ வெகு 
£ரமாசகப்‌ போர்‌ புரிந்தது. எதிரிக்குப்‌ பெரும்‌ சேதங்‌ 
கனை வீளைத்தத. தானும்‌ சேத மடைந்தது. 

£ மன்னரின்‌ செய்கையை பெல்ஜிய சர்க்கார்‌ ஒப்புக்‌ 
கொள்ளவில்லை, இதில்‌ இவர்கள்‌ கலர்துகொள்‌ 
ளாமல்‌, தாங்கள்‌ தான்‌ பெல்ஜியத்தின்‌ சட்ட பூர்வமான 
சர்க்கார்‌ என்று இவர்கள்‌ பிரகடனம்‌ செய்து, கேச 
Cசசத்தினர்‌ கட்டியில்‌ இருக்துசொண்டு, யுத்தத்தைத்‌ 


198 


பிரதம மந்திரி சர்ச்சில்‌: 


தொடர்ந்து நடத்துவசெனக்‌ தீர்மானித்திருக்னெறனர்‌. 
வெகு அவசரமான வேண்டுகோளுக்‌ இணங்கியே நேச 
தேசத்‌ துருப்புகள்‌ இந்த நாட்டின்‌ உதவிக்குச்‌ சென்‌ 
றன வென்பதை பெல்ஜிய மன்னர்‌ மறந்தது வருந்தத்‌ 
தக்கது. பெல்ஜியம்‌ சரணாகதி யடைர்ததின்‌ பயனாக 
சேச சேச சைனியங்கள்‌ எக்கச்சக்கமாக மாட்டிக்‌ 
கொண்டிருக்கின்றன. மிகக்‌ கட்டுப்பாட்டடன்‌ போரா 
டித்தான்‌ வருகின்றன. இவைகள்‌ என்ன செய்யப்‌ போ 
இன்றன என்ன நான்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ தெரிவிக்கச்‌ 
கூடாத. எனினும்‌. கஷ்டமும்‌ சரெமமுமான தக 
வல்களைச்‌ கேட்க நீங்கள்‌ உங்களைத்‌ தைரியப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. என்னவானாலும்‌ சரி, சுதந்திர 
இயச்சத்தைப்‌ பாதுகாக்க ஈம்‌ கடமைகளினின்னும்‌ நாம்‌ 


இரும்பமாட்டோம்‌. இஅதியில்‌ ஈமக்குத்தான்‌ வெற்றி ! £ 


ஜ ன்‌ மாதம்‌ 4-ஆம்‌ தேதியன்று காமன்ஸ்‌ சபையில்‌ 

சர்ச்சில்‌ பேசுகையில்‌, : செடனிலும்‌ மியூஸ்‌ நதிக்‌ 
கரையிலுமுள்ள பிரெஞ்சுத்‌ தற்காப்புகள்‌ மே மாதம்‌ இரண்‌ 
டாவ வாரத்தில்‌ உடைபட்ட தருணம்‌ முதல்‌, பெல்ஜியம்‌ 
மன்னரின்‌ வேண்டுகோளுக்‌ இணங்க, அர்காட்டுக்குப்‌ 
போயிருந்த பிரிட்டிஷ்‌, பிரெஞ்சு சைனியங்கள்‌ தப்புவதற்கு 
ஒரே வழி ஏமியன்ஸுக்கும்‌ தென்புறமாகவும்‌ பின்வாங்கு. 
வதுதான்‌. அனால்‌ இந்த உபாயத்தை உடனே புரிந்து 
கொள்ள முடியவில்லை. இடைவெளியை மூடிவிட முடியு 
மென்று பிரெஞ்சு ராணுவத்‌ தலைவர்கள்‌ முதலில்‌ நினைத்தார்‌ 
கள்‌. வடக்கேயுள்ள சைனியங்கள்‌ போர்புரிர்‌.அுகொண் 
டிருந்தன. அப்பொழுஅ பீன்வாங்கியிருந்தால்‌, திறமை 
யான 20 டிவிஷன்க னடங்கிய பெல்ஜிய சைனியம்‌ நிச்சய 


199 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


மாக அழிக்கப்பட்டிருக்கும்‌, பெல்ஜியத்தை அதன்‌ கதிக்கு 
விட்டுவிட சேர்ந்திருக்கும்‌. எனவே ஜெர்மன்‌ சைனிய பலம்‌ 
எவ்வளவு அரம்‌ உட்பிரவேசிக்க முடியுமென்று தெரிந்த 
வுடன்‌; ஜெனரல்‌ வேகாண்டு என்னும்‌ புதிய பிரெஞ்சு தள 
பதி வல்லமையுடன்‌ அணிவகுத்தார்‌. அனால்‌ ஜெர்மானியர்‌ 
முன்னும்‌ பின்னும்‌ வந்து சூழ்க்க கொண்டனர்‌. பல 
வகைப்பட்ட 400 கவச இயந்திர சாதனங்களைக்‌ கொண்ட 
8,9 டிவிஜன்களை எதிரிகள்‌ உபயோடத்தனர்‌. அதனால்‌ ஈமக்‌ 
கும்‌, பிரதான பீரெஞ்சு சைனியங்களுக்கும்‌ எவ்விதமான 
போக்கு வரத்துமில்லாமல்‌ அண்டித்‌அவிடப்பட்ட அ. பிரிட்‌ 
டிஷ்‌, பிரெஞ்சு, பெல்ஜிய சைனியங்களைச்‌ சூழ்க்‌அகொண்டு 
விட்டார்கள்‌. ஒரே ஒரு அறைமுகத்துக்கும்‌ அதை யடுத்‌ 
அள்ள கடற்கரைக்குந்தான்‌ அவர்களால்‌ பின்வாங்க முடி. 
யும்‌. இச்தச்‌ சமயத்தில்‌ சமது வர்த்தகக்‌ கப்பல்களும்‌ விமா 
னப்‌ படைகளும்‌ ஈமக்கு உதவி யளித்ததன்‌ பயனாக எதிரி 
யின்‌ விமானங்களின்‌ பலம்‌ சற்று குறையவே, 53லக்ஷம்‌ 
சைனியங்களை நமது தீவுக்குக்‌ கொண்டுவர்‌ அ சேர்த்தோம்‌. 
இதவும்‌ ஓர்‌ வெற்றிதான்‌ ' என்றும்‌, இன்னும்‌ பல விவரங்‌ 
களையும்‌ எடுத்துக்‌ கூறி, ஈடர்துவரும்‌ போரின்‌ கொடிய 
போக்கைப்‌ பற்றியும்‌, பிரிட்டிஷ்‌ ஆகாயப்‌ படையின்‌ இரத்‌ 
தைப்‌ பற்றியும்‌ எடுத்தரைத்தார்‌. 

பீரெஞ்சு மந்திரி சபை கலைந்தது. ஜூன்‌ மாதம்‌ 16-ம்‌ 
தேதி யன்று, ஜெர்மனியின்‌ துரிதமான முன்னே ற்றத்தைச்‌ 
சமாளிக்க முடியாமல்‌ பிரெஞ்சு சர்க்கார்‌ பாரிஸ்‌ ஈகரை 
விட்டுப்‌ பீன்வாவ்‌க ஓடிவிட்டனர்‌. மார்ஷல்‌ பெட்டெய்ன்‌ 
என்பவரின்‌ தலைமையில்‌ பு.து சர்க்கார்‌ அமைக்கப்பட்ட அ. 
ஜூன்‌ 17-ம்‌ தேதி சரணாகதியடைந்து ஜெர்மனியுடன்‌ 


200 


பிரதம மந்திரி சர்ச்சில்‌ 


சமாதான உடன்படி.க்கைக்காக வேண்டியவற்றைச்‌ செய்‌ 
யத்‌ அணிந்தனர்‌. மார்ஷல்‌ பெட்டெய்னின்‌ ஆப்த ஈண்ப 
ரான ஜெனரல்‌ பிராங்கோ (ஸ்பெயின்‌ தேசத்தின்‌ சர்வாதி 
காரி) பிரான்ஸுக்கும்‌ ஜெர்மனிக்கும்‌ மத்தியஸ்த தூதராக 
நடந்தகொண்டார்‌, 

அன்றைய இரவு சர்ச்சில்‌ ரேடியோ மூலம்‌ அறிவித்த 
தாவது : 

£ பிரான்ஹிலிருர்‌.த அமர்க்களமான செய்தி வந்‌ திருக்‌ 

றெஅ. இவ்விதக்‌ கொடிய அர்ப்பாக்யெத்‌ அக்கு ஆளான 

வீர பிரெஞ்சு மக்களுக்காக நான்‌ துக்கிக்‌றேன்‌. அவர்க 

ளிடம்‌ ஈமக்கிருச்கும்‌ நேச உறவு மாறாது. பிரான்ஸின்‌ 

மேதை மீண்டும்‌ எழுச்சி பெறும்‌ என்ற ஈமது நம்பிக்கை 

யும்‌ மாறாது. பிரான்ஸில்‌ ஈடந்த விளைவு பிரிட்டிஷ்‌ 

ஈம்பிக்கையையும்‌ நோக்கத்தையம்‌ மாற்றவில்லை. உலக 

லட்யெச்தைப்‌ பாதுகாக்க சாம்‌ மட்டுமே தனித்த 

நின்ன போராட வேண்டிய தாவிட்டத. இர்தப்‌ 

பெரிய கவரவத்திற்குத்‌ தக்கவாறு, நம்மால்‌ கூடியதை 

நாம்‌ செய்வோம்‌. ஈம்‌ தீவைக்‌ காப்பாற்றவோமாக. 

ஹிட்லரின்‌ ஆபத்திலிருந்து மனிதர்‌ மீளும்வரை நாம்‌ 

போராடித்தான்‌ ஆகவேண்டும்‌. முடிவில்‌ எல்லாம்‌ 

நன்மையாகவே முடியுமென்று நாம்‌ நிச்சயமாக ஈம்பு 

கிறோம்‌.” 


ஜூன்‌ மாதம்‌ 18-ஆம்‌ தேதியன்று காமன்ஸ்‌ சபை 
கிரம்பி யிருந்தது. மனக்‌ கொதிப்புடன்‌ சர்ச்சில்‌ எழுந்து 
பேசினார்‌ : 
“செடனிலும்‌ மியூரலும்‌ பிரெஞ்சு முனை திட்டமாகச்‌ 
சிதறிய சென்பதை அறிந்ததும்‌ பெல்ஜியத்திலிருந்‌ த 


201 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


வடசேனைகளை வாபஸ்‌ வாங்க பிரெஞ்சு ராணுவத்‌ தலைவர்‌ 
கன்‌ தவறியதால்‌ ஏற்பட்ட பிரம்மாண்டமான ராணுவ 
விபரீதத்தைப்‌ பற்றி முன்‌ தடவை நான்‌ இச்சபையில்‌ 
பேசினேன்‌. அந்தத்‌ தாமதத்தால்‌ 15,10 பிரெஞ்சு டிவி 
ஷன்கள்‌ ஈஷ்டமாயின. அத்தஇடன்‌ அர்த நெருக்கடியான 
சேசத்தில்‌ பிரிட்டிஷ்‌ துருப்புகள்‌ போரிட முடியாமல்‌ 
போய்விட்டது. ஈமது சேனையையும்‌ பிரெஞ்சுத்‌ ருப்பு 
களையும்‌, மொத்தம்‌ 120 ஆயிரம்‌ பேர்களை பிரிட்டிஷ்‌ 
கடற்படை டன்கர்க்கிலிருந்து மீட்டது. ஆனால்‌, அச்‌ 
அருப்புகளின்‌ பீரல்கெளும்‌, கவச மோட்டார்களும்‌, இன்‌ 
னும்‌ பல ஈவீன சாதனங்களும்‌ நஈஷ்டமாயின. இந்த 
கஷ்டத்தை ஈடு செய்யச்‌ லெ வாரங்கள்‌ பிடித்தன. அம்‌ 
தச்‌ லெ வாரங்களின்‌ முதல்‌ பகுதியிலேயே பிரான்ஸின்‌ 
போர்‌ அபஜயமான ௫. 

“இந்தப்‌ போரில்‌, மிகுந்த கஷ்டங்களூக்‌ இடை 
யில்‌ பிரெஞ்சு சேனை வீரத்துடன்‌ எதிர்த்துப்‌ போராடிய 
சையும்‌, எதிரிக்கு ஏராளமான கஷ்டங்களை விளைவித்த 
சையும்‌, விரோதிகள்‌ களை த்துப்‌ போயிருக்ததையும்‌ நாம்‌ 
கவனிக்கும்போஅ, நெர்த பயிற்சி வாய்ந்த துருப்புகள்‌ 
அடம்யே அர்த 20 டிவிஷன்களை இழக்காதிருர்‌ தால்‌, 
அவையே வெற்றியைச்‌ தேடித்‌ தந்திருக்க முடியும்‌. ௮ந்‌.த 
டி.விஷன்களை பிளான்டர்ஷில்‌ இழக்க நேரிட்டது. அவற்‌ 
நின்‌ உதவி யீல்லாமலே ஜெனரல்‌ வேகாண்டு போரிட 
வேண்டியதாயிற்று. மூன்று பிரிட்டிஷ்‌ டிவிஷன்கள்‌ மட்‌ 
டுமே, அல்லது அதற்குச்‌ சமமான தொகையுள்ள பிரிட்‌ 
டிஷ்‌ அருப்பகனே பிரிட்டிஷ்‌ சோல்ஜர்களுடன்‌ சை 
கோத்சப்‌ போரிட முடிர் தது. அவர்கள்‌ மிகச்‌ கஷ்டப்‌ 
பட்டார்கள்‌. ஆனால்‌ அவர்கன்‌ புரிந்த போர்‌ வியக்கத்‌ 
தக்கதே, எவ்வளவு ரிதமாக முடியுமோ அவ்வளவு 


£02 


பிரதம மந்திரி சர்ச்சில்‌ 


துரிதமாக நாங்கள்‌ ஒவ்வொரு சோல்‌ஜரையும்‌ ஆயுத 
சாதனங்களுடன்‌ அனுப்பினோம்‌. குற்றச்‌ சாட்டுக்காக 
நான்‌ இரந்த விஷயங்களைச்‌ சொல்லவில்லை. இக்சப்‌ 
பெரிய போரில்‌ 12 முதல்‌ 14 பிரிட்டிஷ்‌ டிவிஷன்கள்‌ 
வசையில்‌ போரிடும்படி ௮னுப்ப நாம்‌ ஏற்பாடு செய்ய ஏன்‌ 
முடியவில்லை என்பதை விளக்கிக்‌ கூறவே நான்‌ 
இவற்றை விவரிக்கிறேன்‌. சரித்திரம்‌ எழுத தஸ்தா 
வேஜுகளைப்‌ பொறுக்கும்‌ ஆசிரியர்களுக்காக நான்‌ 
இந்த விஷயங்களைப்‌ ப௫ரங்கப்படுத்துகிறேன்‌. 
“வீணாகக்‌ குற்றச்சாட்டுகள்‌ சொல்லிக்கொண்‌ டிருப்‌ 
பதில்‌ பயணில்லை. ஈம்‌ உள்நாட்டு விவகாரங்களிலும்‌ 
சாம்‌ இதே மனப்பான்மைமடன்தான்‌ நடந்துகொள்ள 
வேண்டும்‌. அபாயம்‌ ஏற்படுவதற்கு, கடந்த வருஷங்களில்‌ 
பொறுப்பாளியாக இருந்த சர்க்காரின்‌ ஈடத்தையைப்‌ 
பற்றியும்‌, பார்விமெண்டின்‌ ஈட,த்தையைப்‌ பற்றியும்‌ வீசா 
ரித்து, தீர்ப்புக்‌ கூ.றவேண்டுமென்று விரும்புவோர்‌ பலர்‌ 
இருக்கின்றனர்‌. ஈமத விவகாரங்களை நிர்வகிக்க, முன்‌ 
பிருந்த சர்ச்சார்களைக்‌ கண்டிக்க விரும்புவது தமை 
யானதும்‌ மதிமீனமான து மாகும்‌. இறந்த காலம்‌, மிகழ்‌ 
காலம்‌ இவ்விரண்டுக்கு மிடையே நாம்‌ சச்சரவுகளை 
ஆரம்பித்தால்‌, எதிர்காலத்தை இழந்தவர்கள்‌ ஆவோம்‌ 
என்பது நிச்சயம்‌. இதைக்‌ கவனிக்கத்‌ தவறா தீர்கள்‌. 
£ அகவே, நான்‌ தற்போதுள்‌ எ மர்திரிகளுக்குள்‌ எவ்‌ 
வித வித்தியாசத்தையும்‌ கருதப்‌ போவதில்லை, எல்லாச்‌ 
கட்சிகளையும்‌ ஐக்கியப்படு த. அம்‌ பொருட்டு, பெரியதோர்‌ 
நெருக்கடியில்‌ இந்த மந்திரி சபை அமைக்கப்பட்டது. 
இம்‌ மந்திரி சபையைப்‌ பார்லிமெண்டின்‌ இரு சபைகஷூம்‌ 
ஏகமனதாக ஆதரித்தன. மந்‌ திரிசளாகிய நாங்கள்‌ ஓன்று 
பட்டு நின்று காமன்ஸ்‌ சபையீன்‌ ௮திகாரப்படி சாட்டை 


203 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ஆளவும்‌, போசை ஈடத்தவும்‌ போகிறோம்‌. இவ்விதக 
காலத்தில்‌, தினசரி சமஅ கடமையைத்‌ தவறாமல்‌ நிறை 
வேற்ற முயலும்‌ ஒல்வொரு மந்திரியும்‌ ஈன்கு மதிக்கப்‌ 
படவேண்டும்‌. அவருக்குச்‌ ம்‌ உள்ள உத்தியோகஸ்தர்‌ 
கள்‌ சாலக்‌ சவறாமல்‌ மர்திரியின்‌ சட்டளைகளை நிறை 
வேற்றவேண்டும்‌. இப்படி நடக்காவிடில்‌, இனியும்‌ 
நிலைமையைச்‌ சமாளிக்க முடியாது போய்விடும்‌. யுத்தத்‌ 
சைப்பற்றிய விஷயங்களில்‌ பல இன்னும்‌ நமக்குத்‌ தெளி 
வாசவில்லை. சிறிது காலத்தில்‌ ௮வை செளிவாகலாம்‌. 
வியாழக்ழெமை யன்ன காமன்ஹின்‌ ரகசியக்‌ கூட்ட 
மொன்று ஈடக்கும்‌. அக்கூட்டத்தில்‌, மெம்பர்களின்‌ 
அபிப்பிராயங்களை, சர்வ எதம்‌ தரத்துடன்‌ வெளியிடலாம்‌. 
ஜீலாசாரமான விஷயங்களைப்‌ பற்றி விவாதிக்கலாம்‌. ? 


மீண்டும்‌ அவர்‌ கூறியதாவது : 

£ கடந்த ல தினங்களில்‌, யுத்த ஆரம்பத்தில்‌ சாம்‌ 
அப்பிய 4 லகம்‌ சோல்ஜர்களில்‌ 82 லக்ஷம்‌ சோல்ஜர்‌ 
கன்லரை பத்திரமாக இக்சாட்டுக்குத்‌ திரும்பிவந்து விட்‌ 
டனர்‌. மற்றவர்கள்‌, பிசெஞ்சுச்சாரர்களுடன்‌ சேர்ந்து, 
இன்னும்‌ அங்குமிங்கும்‌ போர்‌ புரிந்து வருகின்றனர்‌. 
கடர்த 9 மாத காலமாக பிரான்ஸில்‌ சேமித்து வைக்‌ 
சட்பட்டருர்த ஏராளமான பண்டங்களையும்‌, யுத்த தள 
லாடங்களையும்‌ இர்ஈாட்டுக்குக்‌ கொண்டுவந்துவிட்‌ 
டோம்‌. ஆகவே இப்போது ஈம்‌ தீவில்‌, மிச்ச பலமான 
சேனை இருக்றெது. ஏற்கனவே ஜெர்மானியருடன்‌ 
வெற்றிசசமாசப்‌ போர்புறிக்த பல்லாயிரக்‌ கணக்கான 
பிரிட்டிஷ்‌ சோல்ஜர்களும்‌ இருக்கிறார்கள்‌. இப்‌ 
பொழு பிரிட்டனில்‌ 123 ல-ம்‌ சோல்ஜர்களுக்கு 
மேல்‌ இருச்சன்றனர்‌. இதோடு 5 லக்ஷம்‌ ஸ்தலத்‌ தற்‌ 


204 


பிரதம்‌ மந்திரி சர்ச்சில்‌: 


காப்புச்‌ தொண்டர்களும்‌ இருக்கின்றனர்‌. அவர்களில்‌ 
ஒரு பிரிவினருக்கு ஆயுத சாதனம்‌ அளிக்கப்பட்டிருக்‌ 
இறது. நமது தற்காப்புத்‌ திட்டத்தின்படி ஓவ்வொரு 
ஆடவரையும்‌ சேர்த்திருக்கிறோம்‌. ஒவ்வொருவருக்கும்‌ 
ஆயுத சப்ளை செய்திருக்கிறோம்‌. கூடிய சீக்கிரம்‌ ஈமது 
ஆயுதங்கள்‌ பன்மடங்கு ௮,ிகமாகுமென்னு எதிர்பார்க்‌ 
இிறேன்‌. ஏராளமானவர்களுக்கு யுத்தப்‌ பயிற்சியும்‌ 
அளிக்கப்‌ போகிறோம்‌. ஒவ்வொரு பிரஜையும்‌ ஏதாவது 
ஒரு சேவை புரிவார்‌. கனடாவின்‌ அருப்புகளும்‌ பீரங்‌ 
இப்‌ படைகளும்‌ ஈமக்கு ஒத்தாசை செய்ய வந்திருக்‌ 
இன்றன. 

£ இவ்வளவு படைகளிரும்‌ அம்‌, பிரான்ஸில்‌ நடந்த 
பெரிய போரில்‌ என்‌ இவைகள்‌ சலந்தகொள்ளவில்லை 
என்ற கேள்வி சளெம்பியது. வெளியே சென்று 
போரிடக்கூடிய சாதனம்‌ பெற்றவை 12 டிவிஷன்‌ 
களேதான்‌ இருக்‌இன்றன. பிரான்ஸும்‌ நம்மிடமிருந்து 
இதற்கு அதிகமாய்‌ எதிர்பார்க்கவில்லை. 

£ பிரிட்டனில்‌ ஈமது படைகள்‌ வாரா வாரம்‌ ௮தி 
கரிக்கும்‌. ஈம்‌ நாட்டின்மீது எதிரி படையெடுத்து வம்‌ 
தால்‌, ௮வன்‌ பிரம்மாண்டமான சேனையை அனுப்ப 
வேண்டியிருக்கும்‌. அந்தச்‌ சேனைக்கு அவசியமான வெடி 
மருந்துகளும்‌ இதர சப்ளைகளும்‌ தொடர்ச்சியாக வர 
வேண்டும்‌. அவற்றைத்‌ தடுக்க, ஈமது கடற்படை தன்‌ 
கடமையைச்‌ செய்யும்‌. ஈமது கடற்படையை நாம்‌ 
மறந்துவிடக்‌ கூடாது. கடல்‌ தாண்டிப்‌ படையெடுப்பு 
நடத்‌. துவது பற்றி 80 வருஷ காலமாய்‌ ஆலோசனை 
செய்து வருகிறேன்‌. கடந்த மகா யுத்தத்தின்‌ ஆரம்பத்‌ 
இல்‌, ஈமது தேசத்திலிருந்து, எல்லாத்‌ அருப்புகளையும்‌ 
௮னுப்பிவிடும்படி சான்‌ அனுமதித்தேன்‌. ௮௮ பற்றி 


205 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


நான்‌ பிரிட்டிஷ்‌ கடற்படை சார்பாகப்‌ பொறுப்பை 
ஏற்றச்சொண்டேன்‌. பிரசேசக்‌ காவல்படை பயிற்சி 
பெறாத நிலைமையில்‌ அப்பொழுது இருந்தது. அந்த 
யத்தத்தில்‌, ஜெர்மானியரிடம்‌ பெரிய கப்பற்படை யிருந்‌ 
தும்‌ அவர்களின்‌ படையெடுப்பைத்‌ தடுத்துவிடத்‌ 
தகுந்த ஆற்றல்‌ ஈம்‌ படைக்கு இருந்தது. இன்றைய 
ஜெர்மனியின்‌ கடற்படையைக்‌ கவனிக்குமிடத்து, ௮5 
னிடம்‌ பெரிய சப்பல்கள்‌ இரண்டு கூடச்‌ கிடையாது. 
இத்தாவியச்‌ கடற்படையும்‌ ஏதோ விஷமங்கள்‌ செய்து 
வருவதாக நாம்‌ சகேள்விப்படுகிறோம்‌. இத்தாவியின்‌ 
சையிருப்பைப்‌ பார்ப்பதற்கு ஈம்‌ கடற்படை இடித்துக்‌ 
சொண்டிருக்கிறது. 

£ எராளமான கடற்படை யில்லாமல்‌ ஈம்‌ தீவை 
அனுக முடியாது. பிரிட்டிஷ்‌ கால்வாய்‌ எங்கும்‌ கண்ணி 
களைப்‌ போட்டு வைத்திருக்கிறோம்‌. கால்வாயிலுள்ள 
வழிகள்‌ சமக்கு மட்டும்தான்‌ தெரியும்‌. எனினும்‌, 
விரோத தர்திரமும்‌, சபடமும்‌, பதிய ச,திகளைக்‌ கையா 
ஐம்‌ சாமர்த்தியமும்‌ வாய்ச்தவ னாகையால்‌, சாம்‌ மிக்க 
உஷாராக இருக்கவேண்டும்‌. பயிற்சி வாய்ந்த பண்டி 
தர்கள்‌ ஈவீன முறைகளைக்‌ கற்பனை செய்தும்‌, அவற்‌ 
திற்குப்‌ பரிசாரல்களைச்‌ தேடிக்கொண்டும்‌ உழைத்து 
வருகிறார்கள்‌. 

£ ஆகாய மூலம்‌ படையெடுப்பு நடக்கலாம்‌ என்ற 
பெரிய பிரச்னை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிற து. இரு 
சாரார்‌ விமானப்‌ படைகளும்‌ போர்பரிய கேரிடுமென்று 
எதிர்பார்ச்கிறேன்‌. ஈம்‌ விமானப்‌ படையின்‌ பலத்‌ 
இலும்‌ சாமர்‌,த்தியச்திலும்‌ எனக்கு ஈம்பிச்கை உண்டு. 
இதற்கிடையில்‌, பாரச்குட்‌ அரப்புகள்‌ மூலமும்‌, விமா 
னங்கள்‌ மூலமும்‌ இறக்கப்பட்ட தருப்பசளாலும்‌ படை 


206 


பிரதம மந்திரி சர்ச்சில்‌ 


யெடுக்கலா மென்றும்‌ எ திர்பார்க்றேன்‌. அப்படி 
இறக்கப்படும்‌ அருப்புகளுக்கும்‌ தரையிலும்‌, வானிலும்‌ 
ஈல்ல வரவேற்பு அளிக்க காம்‌ தயாரா யிருக்கிறோம்‌. 
பிரான்ஸின்‌ விதி எவ்வானு முடியுமென்று தெரிய 
வில்லை. அது உடன்படிக்கையின்‌ விதிகளைப்‌ பொறுத்‌ 
திருக்ற௮, 


என்றும்‌ கேட்டிராத மின்னற்போரை இப்பொழு.து 
கடத்திக்கொண்டு உலகத்தையே ஆட்டி வைக்கும்‌ எதிரி 
யின்‌ பக்கம்‌ ஒரே மூளைதான்‌ வேலை செய்றெது. ஹிட்ல 
ரின்‌ அரட்டலுக்கும்‌ மிரட்டலுக்கும்‌, அவருடைய புளுகு 
களுக்கும்‌ மிருகத்தன்மைக்கும்‌, சிறிதும்‌ சளைக்காது, 
உலக விடுதலைக்கும்‌ கெளரவத்துக்கும்‌, எதிர்‌ நின்று 
போராடும்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்திலும்‌ ஒரே மூளைதான்‌ 
வேலை செய்ற. ஜெர்மனிக்கும்‌, ரேசதேசக்‌ கட்கெளுக்‌ 
கும்‌ கடக்கும்‌ இக்கொடிய யுத்தத்தை, ஒரு புறத்தில்‌ 
ஹிட்லரும்‌, மறு புறத்தில்‌ சர்ச்சிலுமே கடத்தி வருகருர்கள்‌ 
எனக்‌ கூறலாம்‌. 


19. அலை கடல்‌ அரசி 


ட ஸ்திரியா, செக்கோஸ்லோவேகியா, போலர்‌,௮, 
அஇற்ன்மாக்‌ நார்வே, ஹாலம்‌அ, பெல்ஜியம்‌, 
லக்ஸம்பர்க்‌ முதலிய வீர சுதந்திர நாடுகளெல்‌ 

லாம்‌ ஹிட்லரின்‌ மகா ஆச்சரியமான மின்னல்‌ யுத்தத்தில்‌ 
படுவிழ்ச்சி யடைந்ததையும்‌, எஞ்சி நிற்கும்‌ ஹங்கேரி, 
ருமேனியா, பல்கேரியா, யுகோஸ்லேவியா, ஸ்விட்சர்‌ 
லாம்‌த, கிரின்‌, அருக்‌க முதலிய ஜரோப்பிய நாடுகளும்‌ 
ஹிட்லரின்‌ பாய்ச்சலை ஒவ்வொரு நிமிஷமும்‌ எதிர்பார்த்து 
நடுக்கக்கொண்டிருப்பதையும்‌ உணர்ந்த மகா மேதாவி 
யான சர்ச்சில்‌ சிறிதும்‌ சளைக்கவில்லை, தற்காப்புக்குப்‌ 
போதிய வசதிகளுடன்‌ எதிரியின்‌ தாக்குதலுக்குப்‌ பிரிட்‌ 
டன்‌ தயாரா யீல்லாததை நன்கதறிந்திருர்‌அம்‌, எதிரியின்‌ 
விமானப்‌ படையின்‌ அட்டகாசங்களை ஓடுக்கத்‌ தகுந்த 
ஆற்றல்‌ பிரிட்டிஷ்‌ விமானப்‌ படைக்கு உண்டா என்ற 
சந்தேகம்‌ தம்‌ மனத்தை வருத்திய போதிலும்‌, பிரிட்ட 
இடைய பூகோள அமைப்பிலும்‌, பிரிட்டிஷ்‌ மக்களின்‌ 
தியாக புத்தியிலும்‌, ஓற்றுமையிலும்‌ அவர்‌ திடமான 
நம்பிக்கை கொண்டிருந்தார்‌. ஆகையால்‌ ஹிட்லரின்‌ 
சமாதான மீரங்க்குச்‌ சற்றும்‌ இணங்காமல்‌, வீழ்ச்சி 
யடைந்த நாடுகளுக்கு அபயமளித்து, மற்ற காடுகளுக்கு 
உசற்ாக மூட்டி, £ காஜி இயக்கத்தைப்‌ பூண்டோடு அனுக்‌ 
கும்‌ வரையில்‌ யுத்தம்‌ புரிக்தே திருவோம்‌ ; சமாதானமும்‌ 
சுதந்திரமும்‌ குலைந்து நிற்கும்‌ ஐரோப்பிய நாடுகளுக்குச்‌ 
தந்திர உரிமையை நிரந்தரமாக ஏற்படுத்தும்‌ வரையில்‌ 


208 


அலை கடல்‌ அரசி 


போராடியே தீருவோம்‌ !? என்று சர்ச்சில்‌ வீஅகொண்டு 
முழங்கினார்‌. இந்த மன உறுதி கண்டு அச்சு நாடுகளும்‌ 
திகைத்தன. 

பிரிட்டனுக்குள்‌ படையெடுப்பதை ஹிட்லர்‌ ஒத்தி 
வைத்துக்கொண்டதோடு நில்லாத, சற்று நிதானித்தே தம்‌ 
முழுப்பலத்‌தடன்‌ அதைத்‌ தாக்கவேண்டு மென்றும்‌ முடிவு 
செய்துகொண்டார்‌. உலகப்‌ பிரசித்தி பெற்ற பிரெஞ்சுச்‌ 
சேனைகளை இரண்டே வாரங்களில்‌ முதறியடித்துவிட்டு, 
அதே மூச்சில்‌ பிரிட்டனைத்‌ தாக்குவதாகப்‌ போட்டிருந்த 
திட்டம்‌ குட்டிச்‌ சுவராயிற்று, ஹிட்லர்‌ மனத்தில்‌ இந்த 
வல்லிடி. வீழ்ந்ததற்குச்‌ சர்ச்சிலின்‌ சாஅரியங்களே 
காரணம்‌. 

ஹிட்லர்‌ சற்று நிதானிக்கத்‌ தொடங்கிய சர்தர்ப்பத்‌ 
தைத்‌ தாமும்‌ சாமர்த்தியமாக உபயோடத்துக்கொள்ள 
ஆரம்பித்தார்‌ சர்ச்சில்‌. 

சுதந்திரத்தைப்‌ பறிகொடுத்த நாடுகளின்‌ மந்திரி 
சபைகளைப்‌ பிரிட்டனில்‌ கூட்டினார்‌. அந்தந்த நாட்டில்‌ 
சுதேசப்‌ படைகளையும்‌ திரட்டலானார்‌. சுதந்திர பிரான்ஸ்‌ 
என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி, அதற்குத்‌ தலைவராக 
மார்ஷல்‌ டி. காலே என்பவரை நியமித்து, பிரெஞ்சுப்‌ 
படைகளைத்‌ திரட்டி, பிரெஞ்சு மக்களுக்கு மறுபடியும்‌ 
போரில்‌ ஓர்‌ ஊக்கத்தையும்‌ உற்சாகத்தையும்‌ ஊட்ட 
லானார்‌. 

ஹிட்லரால்‌ விச்சியில்‌ ஏற்படுத்தப்பட்ட பினாமி 
பிரெஞ்சு சர்க்காரிடம்‌ பிரெஞ்சுப்‌ பிரஜைகளுக்கு வெறுப்‌ 
பும்‌ அவநம்பிக்கையும்‌ ஏற்படும்படி. தூண்டத்‌ தொடங்க 
னர்‌. எதிரியின்‌ படையெடுப்பைத்‌ தடுப்பதற்கு வேண்டிய 


209 
சர்‌--14 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


ஏற்பாடுகளை ஓய்வில்லாமல்‌ செய்து வரலானார்‌, ஆங்காங்கே 
கடற்கண்ணிகளை விதைத்தும்‌, கடற்கரையில்‌ வேவுப்‌ படை 
களை அமர்த்தியும்‌, ஆகாயத்தில்‌ பலூன்‌ அரண்கள்‌ கட்டி 
யும்‌, விமான எதிர்ப்புப்‌ பீரங்ககளைப்‌ பல இடங்களில்‌ 
ஸ்தாபித்தும்‌, காஜி விமானப்‌ படையெடுப்பால்‌ பிரிட்டிஷ்‌ 
பிரஜைகளின்‌ உயிருக்கு அதிகச்‌ சேதம்‌ விளையாமல்‌ தடுப்‌ 
பதற்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தினார்‌. 

பிரிட்டனை ஜெர்மனி தாக்க நேர்ந்தால்‌ அமெரிக்காவின்‌ 
சுதந்திரமும்‌ ஜனநாயகமும்‌ எவ்வாறு சீர்குலையக்‌ கூடு 
மென்றும்‌, பிரிட்டன்மீ.து கடத்தப்படும்‌ படையெடுப்பு 
அமெரிக்காவின்மீது படையெடுப்பதற்கான முதல்‌ நட 
வடிக்கை யென்று அமெரிக்கரே கூறும்படியாகவும்‌ ஒரு 
புதிய நில்மையை சர்ச்சில்‌ ஏற்படுத்தினார்‌. அமெரிக்கர்‌ 
களுக்கும்‌ அமெரிக்க சர்க்காருக்கும்‌ பயங்கர நிலையை 
உணர்த்தி, அமெரிக்காவுக்கு அருகாமையிலுள்ள பிரிட்‌ 
டிஷ்‌ திவுகளை யெல்லாம்‌ அமெரிக்காவிடம்‌ ஒப்படைத்து, 
அமெரிக்காவின்‌ சகல உதவிகளையும்‌ பெறலானார்‌. 

1940, ஆகஸ்ட்‌ மாதம்‌ 15-ஆம்‌ தேதிக்குள்‌ இங்கிலார்‌ 
தில்‌ புகுந்து யுத்தம்‌ கடத்த முடியுமென்று ஹிட்லர்‌ 
போட்ட திட்டம்‌, முதல்‌ முதலாவதாகச்‌ சீர்குலைந்து. 
ஐரோப்பாவுக்கு உலகத்தின்‌ நாலா பக்கங்களி லிருக்கும்‌ 
கடல்‌ மார்க்கமாய்‌ வந்துகொண்டிருந்த உணவுப்‌ பொருள்‌ 
களையும்‌ முக்கியமான எண்ணெய்‌ வசதிகளையும்‌ சர்ச்சில்‌ 
முற்திலும்‌ தடை செய்துவிட்டதால்‌ ஜெர்மனியின்‌ ஊக்க 
மும்‌ குன்திய து. 

௪ர்ச்சிலின்‌ திவிர முயற்சிகளெல்லாம்‌ எதிரியின்‌ படை 
யெடுப்புக்களிலிரும்‌ து பீரிட்டனைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள 


210 


அலை கடல்‌ அரசி 


வல்லவை தானா என்று சந்தேடுத்தவர்கள்‌, ஹிட்லர்‌ 
போட்ட திட்டம்‌ முதல்‌ முதலாவதாக பிரிட்டன்‌ விஷயத்‌ 
தில்‌ அவலமாய்ப்‌ போனது கண்டு, பிரமித்தனர்‌. இத்‌ 
தகைய ஓர்‌ அரிய வெற்றிக்குக்‌ காரணஸ்தர்‌ சர்ச்சிலே 
அல்லவா 2 

நாஜி விமானங்களின்‌ படையெடுப்பு சாதாரணமான 
தன்று, வெடிகுண்டு விமானங்கள்‌ கூட்டங்‌ கூட்டமரயும்‌, 
அலைஅலையாயும்‌ வந்த, குண்டுகளை லண்டன்‌ போன்ற 
முக்கிய நகரங்களில்‌ வீசின. இவ்வெடி விமானங்களுக்‌ 
குத்‌ அணேயாய்‌ ஜெர்மன்‌ போர்‌ விமானங்களும்‌ ஏராள 
மாய்‌ வரும்‌, வெடி விமானங்கள்‌ குண்டுகளை வீசும்‌ 
போஅ, எதிர்ப்பு ஏற்படாதபடி போர்‌ விமானங்கள்‌ 
உதவியா யிருக்கும்‌. இப்படி இரவு பகலாய்‌ லண்டன்‌ 
மீதும்‌, சுற்றுப்புறங்களிலும்‌ குண்டு போடுவதைக்‌ கண்டு, 
பிரிட்டிஷார்‌ கதி கலங்காமல்‌ இருப்பதோடு, அன்றாட 
அலுவல்களில்‌ ஈடுபட்டும்‌ இருக்கிறார்கள்‌ என்றால்‌, 
பிரிட்டிஷாருடைய நெஞ்சு எவ்வளவு உரமாயும்‌, அவர்கள்‌ 
எத்தகைய கட்டுப்பாட்டுடனும்‌ இருக்கவேண்டும்‌! மன்‌ 
னர்‌ வசிக்கும்‌ பக்கிங்ஹாம்‌ மாளிகை முதல்‌ ஏழைத்‌ 
தொழிலாளர்‌ வசிக்கும்‌ குடிசைகள்‌ ஈறாக, மாட மாளிகை 
களும்‌ கூடகோபுரங்களும்‌ சேதமுற்௮, ஆண்களும்‌ பெண்‌ 
களும்‌, சின்னஞ்‌ சிறார்களும்‌, காதலரும்‌, சோயாளிகளும்‌ 
காயப்பட்டும்‌ கொல்லப்பட்டும்‌ இருப்பதை நேரில்‌ 
கண்டு, ஜனங்கள்‌ மனமொடியாமல்‌, தம்‌ அன்றாட வாழ்‌ 
வில்‌ ஈடுபடுவ தென்றால்‌, ௮௮ மனிதருக்குள்ள சாதாரண 
இயல்பா? இல்லை. * உயர்ந்த லட்சியத்‌.துக்காகப்‌ போராடு 
கிறோம்‌” என்ற மன உறுதியிலேதான்‌ இத்தகைய தியாக 


211 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


உணர்ச்சி பிறக்க முடியும்‌, இதைத்தான்‌ பிரிட்டனிலே, 
மனித சரித்திரத்அக்கே புதுமையான ஒரு விதத்திலே, 
சர்ச்சில்‌ சிருஷ்டித்திருக்கறோர்‌. இயற்கையாக எழ 
வேண்டிய இரக்க உணர்ச்சிக்குப்‌ பதிலாக, வீரம்‌ செறிந்த 
வைராக்கியம்‌ உண்டாகும்படி. சர்ச்சில்‌ செய்திருக்கிறார்‌. 
இந்த இரண்டாவது மகா யுத்தத்திலே, தனியே நின்று 
பிரிட்டன்‌ படையெடுப்பைச்‌ சமாளிப்பதில்‌, இது ஒரு 
பெரிய ௮இசயம்‌. சர்ச்சில்‌ தலைமையில்‌, லட்சக்கணக்கான 
ஆங்கல வாலிபர்களும்‌, பெண்களும்‌, என்ன வந்தாலும்‌ 
காஜிக்‌ கொடுமைக்குத்‌ தலை வணங்குவதில்லை என்ற உறுதி 
யுடன்‌, உயிரைத்‌ துரும்பாக மதிக்கின்றனர்‌. இதனால்‌, 
௮ன்ற௮ போல்‌ இன்றும்‌, பிரிட்டன்‌ ! அலை கடல்‌ அரசியாக 
கிமிர்க து கிற்க முடி.௫றது. 


212 


மாண 


ன்‌ ௫ 


2277 
7 


77 


தன்‌ 
7௫ 


ள்‌ 


விமானிக 


வதுளள 


நந்து 


( 
6 


உதவியாக கனடாவிலி 


றுக்ஞு 


இ 


பயிரிட்ட 


20. சாம்ராஜ்யத்‌ தலைவர்‌ 


ந்த உலக மகா யுத்தத்திலே கடல்‌ யுத்தம்‌ மிக 
முக்கியமான அம்சமாக விளங்குகிறது, யுத்தம்‌ 
ஆரம்பித்தவுடன்‌, ஹிட்லரின்‌ நாசகாரிகளும்‌ ஜெர்மன்‌ 
சப்மரைன்களும்‌ அன்றாடம்‌ பிரிட்டிஷ்‌ கப்பல்களைத்‌ தாக்கி 
மூழ்கடித்துக்கொண்டே வந்தன. கடற்‌ கண்ணிகளும்‌ 
காந்தக்‌ கண்ணிகளும்‌, பிரிட்டிஷ்‌ கப்பல்களை மட்டுமின்றி, 
நடுநில்மை வகிக்கும்‌ நாடுகளின்‌ கப்பல்களையும்‌ நாசப்‌ 
படுத்தி வந்தன. 
யுத்த ஆரம்பத்தில்‌ சர்ச்சில்‌ கடற்‌ படை மந்திரியா 
யிருந்தார்‌ என்று சொன்னோ மல்லவா? பிரிட்டனைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, யுத்த ஆரம்பத்தின்‌ போது அதனுடைய 
கப்பல்கள்‌ மூழ்கடிக்கப்பட்டு ஏராளமான ஈஷ்டம்‌ ஏற்பட்‌ 
டுக்கொண்டு வந்தது. இதைச்‌ சர்ச்சில்‌ சிறிதுகூட மறைக்‌ 
காமல்‌ இனந்தோறும்‌ பிரிட்டனுக்கு ஏற்பட்ட கப்பல்‌ 
களின்‌ நஷ்டத்தை, அவைகளுடைய எண்ணிக்கை, எடை, 
அவைகளிலிருந்த பொருள்கள்‌, கப்பல்கள்‌ இன்ன ரகத்‌ 
தைச்‌ சேர்ந்தவை ஆய விபரங்களோடு, வெளியிட்டுக்‌ 
கொண்டு வந்தார்‌. ௮தே சமயம்‌ கோயபெல்ஸின்‌ பொய்ப்‌ 
பிரசாரத்துக்கும்‌ தக்க பதிலளித்துச்‌ சவால்‌ விடுத்துக்‌ 
கொண்டு வந்தார்‌. உள்ள கஷ்டத்தை அப்படியே பொது 
மக்களிடம்‌ தெரிவித்து, தமது இடமான நம்பிக்கையை 
யும்‌ எடுத்துக்‌ கூறி, அவர்களுக்குத்‌ தென்பூட்டும்‌ சுபாவம்‌. 


218 


வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


பிரிட்டிஷார்களுக்‌ குள்ளேயே சர்ச்சிலுக்குத்கான்‌ அதிக 
மாய்‌ உண்டென்பதை உலகத்தார்‌ இந்த யுத்த ஆரம்பத்தி 
லேயே உணர்ந்தனர்‌. இந்த முறையை அவர்‌ ஒருபோதும்‌ 
கைவீட்ட தில்லை. 

கப்பற்‌ படை விஷயத்தில்‌ சர்ச்சில்‌ தனிச்‌ சாமர்த்தியம்‌ 
படைத்தவர்‌. ஹிட்லர்‌, பிரிட்டிஷ்‌ படைகள்‌ சிறிது நேரத்‌ 
தில்‌ காசமாக்கப்படு மென்று புளகாங்கித மடைந்திருந்த 
போது, மாந்திரிகத்துக்குச்‌ சமானமான சக்தியாலும்‌ 
யுக்தியாலும்‌ 8,35,000 வீரர்களைக்‌ கொண்ட சேனாபலத்‌ 
தையும்‌, எண்ணிலடங்காத யுத்த தளவாடங்களையும்‌ டன்‌ 
கர்க்கிலிருந்து காப்பாற்றி பிரிட்டனுக்குக்‌ கொண்டு 
வக்து சேர்த்த சர்ச்சில்‌ அல்லவா அவர்‌! 

பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்துக்கு மத்தியதரைக்‌ கடல்‌ 
இதயம்‌ போன்றது. மத்தியதரைக்‌ கடலில்‌ பிரிட்ட 
க்கு அடுத்தாற்போல்‌ | செல்வாக்குப்‌ பெற்றிருப்பது 
இத்தாலி. பிரிட்டனைக்‌ கவிழ்த்தத்‌ தானே முழு 
அதிக்கமும்‌ பெற்றுவிட வேண்டுமென்பது முஸொலீனி 
யின்‌ அசை. இந்த ஆவலோடு அவர்‌ பல காரியங்களைச்‌ 
செய்து வருகிறார்‌. இரீஸ்‌ தேசத்தை வசப்படுத்தி, ஸிரியா 
வில்‌ குழப்பம்‌ ஏற்படுத்தி, விமான நிலையங்களுக்கு வேண்‌ 
ய வசதிகளை ஏற்படுத்திக்கொண்டு, எ௫ூப்‌.து தேசத்தைப்‌ 
பலதிறப்‌ படைகளைக்‌ கொண்டு தாக்கி, சூயஸ்‌ கால்‌ 
வாயைக்‌ கைப்பற்ற வேண்டு மென்பது அவருடைய கனவு, 
மத்தியதரைக்‌ கடலிலும்‌ செங்கடலிலும்‌ அதிக்கம்‌ செலுத்‌ 
திலல்‌ மத்திய ழ்த்‌ தேசங்களும்‌ ஆப்பிரிக்காவும்‌ தம்‌ 
அதிக்கத்துக்கு வந்துவிடும்‌ என்று முஸொலீனி விரும்பியது 
கானிதஅவரை ஈடேறவில்லை. 


214 


சாம்ராஜ்யத்‌ தலைவர்‌ 


மார்ஷல்‌ பெட்டெய்னிடம்‌ ஹிட்லர்‌ உடன்படிக்கை. 
முயற்சிகளைச்‌ செய்தகொண்டிருக்கும்போஅ, இரிஸ்மீஅ 
முஸொலீனி படையெடுக்க லானார்‌. இதை எதிர்பார்த்திருந்த 
சர்ச்சில்‌ முன்னமேயே சில முக்கிய ஏற்பாடுகளைச்‌ செய்த 
வைத்திருந்தார்‌. இரீஸாக்கும்‌ பிரிட்டனுக்கும்‌ ஏற்பட்‌ 
டிருந்த ஒப்பந்தப்படி சகல விதமான உதவிகளையும்‌ இரிஸ்‌ 
தேசம்‌ அடையும்படி. செய்தார்‌. இந்த உதவியைப்‌ பற்றி 
நவம்பர்‌ 5-ஆம்‌ தேதி, காமன்ஸ்‌ சபையில்‌ சர்ச்சில்‌ பேசும்‌ 
போது, “ நடுகிலைமை வத்து வந்த கெளரவம்‌ வாய்ந்த இரீஸ்‌ 
தேசத்துக்கு நாம்‌ செய்யக்கூடிய உதவி ஒன்றே ஒன்று 
தான. அது நம்மால்‌ ஆனமட்டில்‌ உதவி செய்வதே. 
கடற்‌ படை உதவியும்‌, விமானப்‌ படை உதவியும்‌ செய்வதற்‌: 
கும்‌ பலமான ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டு விட்டன. மற்றப்‌ 
படைகளும்‌ கிரிஸுக்கு உதவி புரியப்‌ போய்க்கொண் 
டிருக்கின்றன. நாம்‌ செய்திருக்கும்‌ ஏற்பாடுகளின்‌ விவ 
ரங்களைத்‌ தெரிந்துகொள்ள சபையோர்‌ விரும்ப மாட்டார்க 
ளென்று நம்புகிறேன்‌. பிரமாதமாகச்‌ சொன்னால்‌, 
நான்‌ ஏதோ மிகைப்படுத்திக்‌ கூறுவதாக எண்ணு 
வீர்கள்‌. குறைவாகச்‌ சொல்லிவிட்டால்‌, அர்த உதவி 
போதாதென்று பயப்பட்டு விடுவீர்கள்‌. உள்ளவற்றை 
அப்படியே சொன்னாலோ, அனஅ மிகவும்‌ அபாயமான 
அறிவிப்பாகும்‌. ஏனெனில்‌, இத்தகைய உண்மைகளைத்‌ 
தான்‌ ஈம்‌ விரோதிகள்‌ தெரிக்துகொள்ள விரும்பிக்‌ காத்‌ 
அக்கொண்‌ டிருக்கிறார்கள்‌. நம்மாலான சகல உதவிகளை 
யும்‌ கரிஸுக்கு அளிக்கிறோம்‌ என்பதை மட்டும்‌ நீங்கள்‌ 
அறிவது நலம்‌ ? என்று, விபரங்களைத்‌ தெரிவிக்காமலே,. 
தாமும்‌ குற்றத்துக்கு ஆளாகாமல்‌, இதுவரை எவரும்‌ 


215 


அின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


செய்யாத ஒரு புதிய முறையில்‌, சாமர த்தியமாகத்‌ தைரிய 
மூட்டி வைத்தார்‌. 

சமீபத்தில்‌ ௮மெரிக்காவிடமிருக்து இடைத்த ஐம்பது 
காசகாரிகளின்‌ ஒரு பகுதி இங்கிலாந்தை அடைக்கு 
விட்டது. இவற்றில்‌ முதலில்‌ துறைமுகத்தை யடைந்த 
நரசகரரிக்கு * வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌” என்ற பெயரை மாட்‌ 
இமை தங்கிய ஜார்ஜ்‌ மன்னர்‌ சூட்டியிருக்கறொர்‌. இதற்‌ 
கேற்றவாறு, இந்த நாசகாரிகளைக்‌ கொண்டு நாஜிகளை முறி 
படிப்பதோடு நில்லாது, சகல யதேள்சாதிகாரங்களையும்‌ 
ஒழித்து, இந்த யுத்தத்திலே வெற்றி பெறிறு, உலக மக்கள்‌ 
அனைவரும்‌ போற்றும்படியாக அலெ உலக சுதந்திரத்தை 
கிரந்தரமாய்‌ ஸ்தாபிக்க சர்ச்சில்‌ அடிகோலுவாராக, 


சலதி பீரஸ்‌ லீமிடெட்‌, (சாந்தி பீரஸ்‌), சென்னை. 


"அ 


ஜெர்மன்‌ விமான அசுரன்‌ 


காயி 


இவருடைய வாழ்க்கைச்‌ சரித்திரத்தை ஒவ்வொருவரும்‌ தெரிர்து 
கொள்ள வேண்டியது அவசியம்‌. ஆசிரியர்‌ இ. ஜ. ர. கோயரிங்கின்‌ 
வாழ்க்கையையும்‌, நாஜி இயக்கத்தின்‌ சரித்திரத்தையம்‌, ஜெர்மனி கோர 
மான கொடும்‌ போரில்‌ செய்துவரும்‌ அட்டகாசங்களையும்‌, ஒரு வருஷ 


யுத்த விவரத்தையும்‌ இந்த நூலில்‌ வெகு செளிவாக வர்ணித்திருச்கிறார்‌. 
விலை அணா 19 ர தபால்‌ செலவு தனி 


நவயுகப்‌ பிரசுராலயம்‌ லிமிடெட்‌, சென்னை 


